அதிவிரராழ்பாண்‌ டியன்‌ 
இயற்றிய 


திருக்கருவைக்கலித்‌ துறையந்தாதி 


திருவல்லி$ கேணி 
சே. கருஷ்ணமாசாரியரும்‌, 
வை, மு, கோபாலகிருஷ்ணமாசாரியரும்‌ 
இயற்திய 


உரையுடன்‌ 


சென்னை: 
வைஜயந்தி அச்சுக்கூடத்தில்‌ 


பதிப்பிச்சப்பட்டது 


ஸ்ரீ 
திருக்கநுவைக்கலித்துறையந்தா தி. 


( இரு) என்னும்‌ பலபொருளொருசொல்‌, வடமொழியிலே ' ஸ்ரீ ! என்‌ 
பதுபோல, சமிழி?ல சேவர்கள்‌, அடியார்கள்‌, ஞாளழூல்கள்‌, மச்திரங்கள்‌, 
புண்ணியஸ்தலங்கள்‌ முதலிய மேன்மையையுடைய எப்பொருள்களுக்கும்‌ 
விசேஷணப தமா, அவற்றிற்குமுன்னர்‌ மமைப்பொருளை உணர்த்தி 
வரும்‌: ஸ்ரீ அரச்மிதசுவரர்‌, ஸ்ரீமாணிக்கவாசகர்‌, ஸ்ரீவாதுளாகமம்‌, ஸ்ரீபஞ்‌ 
சாகரம்‌, ஸ்ரீசாலிவாடிபுரம்‌, ஸ்ரீபாதம்‌ எனவும்‌) தஇிருமுருகர்‌, இருகாளைப்‌ 
போவார்‌, திருக்கோவையார்‌, திருவைச்செழுச்து, திருரெல்வேலி, திருவடி 
எனவும்‌ வழங்குமாற்றால்‌ அறிக: இதனை ஸ்ரீ என்பதன்‌ சிதை வென்பாரு 
முளர்‌. இங்கே “ திரு" என்பத, சருவைக்கு அடைமொழி ; கலித்துறை 
யர்தாதிக்கு அடைமொழியாசவுமாம்‌. 

சருவை - சிவஸ்தலங்களில்‌ ஒன்று) இது, பாண்டி௰மாட்டில்‌ உள்ளது, 
கரிவலம்வந்தல்வூர்‌ எனப்படும்‌: குலசேசரபாண்டியன்‌ வேட்டையாடும்‌ 
போது எதிர்ப்பட்ட ஒருயானையைத்‌ திரத்ச, ௮,த வேசமாகப்போய்ச்‌ சட 
வுள்‌ இருந்த புதரை வலமாகச்‌ சென்று பிறகு வெசணமாசப்பெற்றமையால்‌, 
அதீதலம்‌ இப்பெயர்‌ பெற்றது. இவ்வூரில்‌ எழுந்தருளியுள்ள சிவபிரான்‌ திரு 
நாமம்‌ - பால்வண்ணநாதர்‌, கலிங்கர்‌, திநக்களாவிசர்‌. அம்மை - ஒப்பனை 
தேவி. தலவிருட்சம்‌ - திரக்களா, 

சலித்துறையக்தாதி - சட்டளைக்கலிச்‌ துறையினால்‌ நூ.றுபாடல்பாடுவது, 
பதிம்றக்தாதி நூற்றந்தாதி என்ற வசைகளில்‌ இச்‌.நூல்‌ நூற்றந்தாதியாம்‌. 
அதாவது - தூ.றுவெண்பாவினாலேனும்‌, மூறுசட்டளை ச்கலித்‌ துறையினாலே 
னும்‌ அந்தாதிச்தொடையாற உறுவது, இக்றூல்‌, அர்சாதிச்சொடையால்‌ 
அமைத்‌ நூறுகட்டளைக்கலித்துறைகளை யுடையது, அந்சாதி- அந்ததிதை 
ஆ.நியாகவுடையது: அன்மொழித்தொகை ; வடமொழித்தொடர்‌, இிர்க்க 
சந்தி. அந்த ஆதி எனப்‌ பிரிக்க, அக்தாதியாவது - முன்கின்‌ ற செய்யுளின்‌ 
ஈற்றிலுவ்ள எழுத தாயினும்‌ ௮சையாயினும்‌ ராயினும்‌ அடியாயினும்‌ அடுத்து 
வருஞ்‌ செய்யுளின்‌ முதலாக அமையும்படி பாடுவது ; இங்கனம்‌ பாடும்‌ தூலி 
னது ஈற்றுச்செய்யுளின்‌ அர்தமே முதற்செய்யுளின்‌ ஆதியாக அமையலைத்‌ 
நீல்‌, மண்டலித்த லெனப்படும்‌. இது, சொண்‌ ூற்றா முவசைப்‌ பிரபர்சங்‌ 
களுள்‌ ஒன்றாம்‌, சொற்றொடர்நிலைச்செய்யுள்‌ பொருட்டொடர்நிலைச்செய்‌ 
யுள்‌ என்ற வகையில்‌, இது - சொற்றொடர்நிலை; “ செய்யுளர்தாதி சொற்‌ 
ரொடர்கிலையே'” என்றார்‌ சண்டியலங்காரத்தும்‌. 

எனவே, தஇிருச்சருவையென்னுச்‌ திருப்ப இயைப்பற்றிப்‌ பாடியசோர்‌ 
தூலென்பது, பொருள்‌; அத்திராப்ப தியில்‌ திருக்கோயில்சொண்டு எழுச்‌2 
தருளியிறாக்‌ன்‌ ம சிவபிரானைப்‌ பாடிய தென்பது கருத்து, £* 

ஆசிரியர்‌ தொல்சாப்பியனார்‌, செய்யுளியலில்‌ !: விருந்தே தாலும்‌, புதி 
வது சர்ச யாப்பின்‌ மேற்றே !' என்பதனால்‌ 'லிறார்துதானும்‌ பழங்கதை 


2 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி. 


மேலதன்றிப்‌ புதிதாகத்‌ தாம்லேண்டியவாற்றாற்‌ பல செய்யுளுர்‌ தொடர்ந்து 
வரத்‌ சொடுச்சப்படுர்‌ தொடர்கிலைமேலது என்று க றினமையின்‌, இவ்வம்‌ 
தாதி ௮ங்கனங்கூறிய விநந்தா மென்று உணர்க ; இனி, இதனைச்‌ றெசாப்‌ 
பியச்துள்‌ அடக்குவர்‌ பிற்காலத்தார்‌. இப்பிரபந்தம்‌, சோச்இரரூபமான.த. 
இதனை, தட்டித்திரவாசக மென்று வழங்குவ தும்‌ உண்டு, 

சட்டளைச்சலிச்‌, துறையின்‌ இலக்கணம்‌ :-— பெரும்பாலும்‌ முதல்நான்கு 
சீர்சள்‌ ஈரசைச்சீர்களும்‌ இந்தாஞ்சீர்‌ விளங்சாயச்‌ரறாமான நெடிலடி நான்கு 
சொண்டு, அடிதோறும்‌ வெண்டளை பிறழாமல்‌, நேரசை முதலாயின்‌ தாடிக்கு 
ஒற்றுஒழிர்த எழுத்துப்‌ பதினாறும்‌, நிரையசை முதலாயின அவ்வெழுத் இப்‌ 
பதினேழுமாய்‌ ஏகாரவிற்றதாய்‌ வருவது. இது, வெண்பா ஆசிரியப்பா 
கலிப்பா வஞ்சிப்பா என்ற நால்வகசைப்பாவில்‌ சலிப்பாவின்‌ இனமான கலித்‌ 
தாழிசை சலித்துறை கலிவிருத்தம்‌ என்ற மூன்றில்‌ ஒன்றாகிய கலித்துறை 
யினும்‌ வேறுபட்டுவருவது. 

அதிவீரராமபாண்டியர்‌. 


இர்நூலாசிரியசாயெ அதிவீரராமபாண்டிய ரென்பவர்‌, தென்னாட்டில்‌ 
மதுரைமாககரசத்திற்‌ செல்கொல்செலுத்திய சந்திரவமிசத்து அரசர்களில்‌ 
ஒருவர்‌. இவர்சாலம்‌ ஏறக்குறைய ஆயிரம்வருஷங்களுச்கு முன்பென்‌ றும்‌, 
இவருடைய ஜ்யேஷ்டசகோதரரது பெயர்‌ வரதுக்கராமபாண்டிய ரென்‌ 
லுங்‌ கூறுவர்‌, இவர்செய்தனவாகச்‌ சொல்லப்படும்‌ வேறுறூல்கள்‌ - நைடதம்‌, 
கூர்மபுராணம்‌, டுலிங்கபுராணம்‌, காசிகாண்டம்‌, திநக்கநவைப்பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி, திரக்ககவைவேண்பாவந்தாதி, நறுந்தோகை [ வேற்றிவேற்‌ 
கை] முதலியன. இவர்செய்துள்ள நூல்சளால்‌, இவர்‌ இலக்‌ இலக்கணங்‌ 
களிலும்‌ பலவகைக்‌ கலைஞானூல்சளிலும்‌ மிசத்தேர்ச்சிபெற்ற மகாகவி 
யென ஈன்றாசச்‌ செரின்‌ றது, இவர்‌ செய்துள்ள நூல்களில்‌ முதல்‌ நான்கு 
கால்களால்‌, இவர்க்கு ஆட மொழிப்பயிற்சி மிகுதியாக இருத்தல்‌ வேண்டு 
மென ஈன்கு துணியப்படுகின்றத. திருக்கருவைவிஷயமாச இவாபாடிய 
மூன்று ௮ர்சாதிகளாலும்‌, இவர்க்குப்‌ பரமவெனிடத்திலுள்ள மெய்யன்பு 
தெளிவாக வெளியாகின்றது. கொக்கோக மெனப்படும்‌ மதனநூலும்‌ இவர்‌ 
செய்த தென்பது லெர்கொள்சை, 

இவர்‌ இரந்த அந்தா திகள்‌ இயற்றியதற்குக்‌ காரணம்‌ :--இவர்க்குச்‌ சாம 
வொழுச்சமிகுதியால்‌ சொழுகோய்‌ கேர்ந்ததுபற்றிக்‌ கழிவிரச்சல்கொண்டு 
திருச்சராவைத்தலத்‌ தில்வச்‌ து வெபிரான்மிது அர்தா திகள்‌ மூன்றையும்‌ பாடித்‌ 
திதித்தமாத்திரத்தில்‌ அம்ரோய்‌ நீங்கப்பெற்று சற்கதிபெற்றனர்‌ என்று 
கூறுவர்‌. 

இவர்க்குக்‌ கல்விசற்பித்ச ஆசிரியர்‌ - சுவாயிராததேவர்‌. திகாகுரு - 
அசோசரிகாசாரியர்‌. இந்தஇரண்டு ஆரிரியரையும்பற்றித்‌ சாம்பாடிய லெ 
நூல்களில்‌ வணக்கம்‌ கூறியுள்ளார்‌. 


திருக்கருவைக்கலித்‌ துறையக்தா தி, 3 
காப்பு. 

காப்பு - காத்தல்‌. அது, இங்கு, சாச்ன்ற கடவுளின்‌ விஷயமான 
வணக்கததைக்‌ குறிக்கும்‌. ஆகவே, சவி தமக்கு நேரிடத்தச்க இடையூறு 
களை மீக்ித்‌ தமது எண்ணத்தை முடிக்கவல்லசோர்‌ கடவுளின்‌ விஷயமாகச்‌ 
செய்யுக்‌ தோத்திர மென்பது கருத்து. சடவுள்வணச்சம்‌, இரணவெசைப்‌ 
படும்‌ ; வழிபடுகடவுள்வணக்க மென்றும்‌, ஏற்புடைக்கடவுள்வணச்ச மென்‌ 
லும்‌. வழிபடுகடவுள்வணக்கமாவ.து - தாம்‌ தாம்‌ குலதெய்வமாகக்‌ கொண்டு 
ஆராதிக்கின்ற சடவுளை வணங்குதல்‌, இதற்கு உதாரணம்‌ : வைஷ்ணவசம 
யதீதார்‌ விஷ்ணுவையும்‌, சைவமதத்சவர்‌ வெனையும்‌ வணங்குதல்‌ போல்வன, 
ஏற்புடைக்கடவுள்வணக்கமாவது - தாம்‌ தாம்‌ செய்ய எடுத்துக்கொண்ட 
சாரியததுக்குத்‌ சகுதியையுடைய கடவுளை வணங்குதல்‌; இதற்கு உதார 
ணம்‌ - இராமாயணக்கூ றுபவர்‌ இராமனையும்‌, கர்தபுராணமுரைப்பவர்‌ சுப்பிர 
மணியமூர்த தியையும்‌ வணங்குதல்‌ போல்வன, இச்சாப்புச்செய்யுள்‌, வெ 
பிரான த மூத்தரொக்குமாரரான விநாயகரைப்‌ பற்றியது. சைவசமயத்தவ 
ரான இக்மூலாரிரியராற்‌ கூறப்பட்ட இக்காப்புச்செய்யுள்‌, தம்மைச்‌ சரண 
மடைக்தவர்கள்‌ சொடங்குர்‌ தொழில்கட்கு வருற விக்னெற்சளைப்‌ போக்‌ 
குசலாலும்‌ தம்மை அடையாமல்‌ அசங்கரித் தவர்கள்‌ ஆரம்பிக்‌ன்‌ ற செய்கை 
கட்குப்‌ பலஇடையூறுகளை உண்டாக்குசலாலும்‌ ' விச்ரேச்வரர்‌ ' என்று திரு 
காமம்பெற்றுள்ள ஸ்ரிவிாயசமூர்த்‌ தியைக்‌ குறித்த தாதலால்‌, வழிபடுசடவுள்‌ 
வணக்கமாம்‌. 

கிட்டும்‌ பனுவற்‌ கருவையச்‌ தா தித்‌ தெரியலெந்தை 

சூட்டும்‌ படிக்குத்‌ தனைசெய்த வாசுடர்‌ சூழ்பிறங்க 

லட்டின புறத்து முனிமொழி பாரக மென்றுரிற்கக்‌ 

கோட்டுக்‌ தவளப்‌ பிறைக்கோட்டு மும்மத குஞ்சரமே. 

(இ-ள்‌.) முனி மொழி பாரதம்‌ - வியாசமுனிவன்‌ கூ றியருளிய மகா 
பாரசமாளது, என்றும்‌ - எப்பொழுதும்‌, நிற்க - (உலகத்தில்‌) நிலைபெற்று 
விளங்கும்படி, (அப்பாரதத்தை), சுடர்‌ சூழ்‌ - (சூரிய சந்இரர்‌ ஆூயெ இரு) 
சுடர்களும்‌ வலம்‌ வருனெ ற, பிறங்கல்‌ - மேருமலையாடிய, ஏட்டின்‌ புறத்து - 
ஏட்டினிடச தில்‌, கோட்டும்‌- எழுதிய, தவளம்‌ பிறை கோடு - வெண்மையான 
பிறைச்சக்திரன்‌ போன்ற ஒற்றைதீதந்ததீதையும்‌, மும்‌ மதம்‌ - மூன்‌ றுமதங்‌ 
களையுமுடைய, குஞ்சரம்‌ - யானைமுகத்தையுடைய விநாயசக்கடவுள்‌,-. 
தீட்டும்‌ - (என்னால்‌) எழுதப்பெற்ற, பனுவல்‌ - நூலாயெ, கருவை அந்தாதி - 
திருக்கருவைக்கலிச்‌ துறையர்தாதி யென்னும்‌ பெயரையுடைய, தெரியல்‌ - 
பாமாலையை, எர்தை சூட்டும்‌ படிக்கு - எனது பரமபிதசாவாகிய வெபிரான்‌ 
அணி துகொள்கூம்படி, துணை செய்த ஆ - உதவிசெய்த விதம்‌ என்ன தச்‌ 
சரியம்‌ ! [மிகவும்‌ வியக்கத்தக்கது என்றபடி]; (௭ “ று.) 

இங்கனம்‌ விநாயகமூர்தஇியை வணக்யெசனால்‌, எடுத்த சருமம்‌ இடை 
பூறின்றி இனிதமுடியு மென்பது, கருத்தி, இது, வாழ்த்த வணச்கம்‌ வரா 


4 திருக்கருவைக்கலித்துறையந்தர்தி, 


பொருளுரைத்தல்‌ என்ற மூன்றுவசையான மங்களங்களுள்‌, வாழ்த்தின்‌ 
பாற்படும்‌; வணக்கத்தின்பாற்படு மென உரைப்பினுமாம்‌, கருவையந்தாதிப்‌ 
பனுவல்தெரியல்‌ என்றது, தஇருக்கருவையி லெழுக்தருளிய சிவபெருமான்‌ 
மீது மலர்கள்கொண்டு தொடுக்கப்பட்ட பூமாலைபோன்று சொற்கள்கொண்டு 
தொடுக்கப்பட்ட பாமாலையாகிய பிரபந்த மென்ச, மேருமலையைச்‌ சூரிய 
சந்திரர்கள்‌ நாடோறும்‌ வலமவருகின றன ரென்பது, நூல்‌ துணிபு. வேத 
வியாசமசாமுனிவர்‌ மகாபாரத நூலை இயற்றிவருகிறபொழுது, விகாயகர்‌ அம்‌ 
நூலை மகாமேருமலையிலே எழுத்தாணிகொண்டு எழு திவருகையில்‌, இடை 
யிலே அவ்வெழு துகறாவி ஒடிந்துபோய்விட, வல்லவனுக்குப்‌ புல்லும்‌ ஆயுத 
மென்றலகையாய்‌ யானைமுகக்கடவுளாிய தமதுதர்தங்களில்‌ ஒன்றைப்‌ 
பறித்து அதனையே எழு தகருவியாகக்கொண்டு அம்மகாபாரதத்தை யெழுதி 
முடித்தன,,ரென்ப து, இங்குக்‌ குறித்த வரலாறு, “சீடாழியுலகத்து மறைகா 
லொடைந்தென்று நிலைநிற்கவே, வாடாததவவாய்மைமுனிராசன்‌ மாபாரதஞ்‌ 
சொன்னராள்‌, ஏடாகவடமேருவெற்பாக வங்கூரெழுத்தாணி தன்‌, கொடாக 
வெழுதும்‌ பிரான்‌ ? என்ற வில்லிபுத்‌ தூரார்வாக்கு இங்குக்‌ கருதத்தக்கது: 
' முனிமொழி பாரதம்‌ என்றும்‌ நிற்க! என்றது, ஒருகாலத்தும்‌ அழியாத 
நான்குவேதங்களோடு இந்தப்‌ பாரதம்‌ 8ந்தாம்வேதமென்‌ று பிரரத்திபெற்‌.று 
விளங்க என்றவாறு, “ ஹர்வஸ்யகாத்ரஸ்ய சர ப்ரதா£ம்‌ ?' என்றபடி உடம்‌ 
பினுள்‌ தலைமைபெற்ற உறுப்பாடு உத்தமாங்க மென்று பெயர்பெற்ற தலை 
யானை தீதலையாயிருத்தல்பற்றி, விராயகக்கடவுளை ' குஞ்சரம்‌ என்றே கூறி 
னார்‌. மும்மதங்களாவன - கர்ணமதம்‌ கபோலமதம்‌ பீஜமதம்‌ என்பன. இது, 
்‌ குஞ்சரம்‌ * என்றதற்கு ஏற்பச்‌ கூறிய இயற்சையடைமொழி, 

தெரியல்‌ - தெரிந்செடுக்கப்பட்ட மலர்களையுடையது என மாலைக்குக்‌ 
காரணப்பெயர்‌ ; விளங்குவது என்பதுபற்றிய பெயருமாம்‌. எந்தை - என்‌ 
' தந்த என்பதன்‌ மரூஉ. ஆ - ஆறு என்பதன்‌ விகாரம்‌; விதமென்பது, 
பொருள்‌. ஆறு என்ற சொல்‌ வியப்புப்பொருள்குறிக்குமிடத்து இவ்வாறு 
பயனிலை தொக்குவருதல்‌, இயல்பு; இப்படி ஆறுஎன்றசொல்‌ முடிபின்றி 
வியப்புப்பொருள்‌ குறித்‌ துவருதலை, ** வெள்ளைவாசனக்குரிசில்‌ வின்‌ மைவல்‌ 
லப மிருந்தவாறே'' என்ற பாரதத்திலும்‌, '' பூங்காவிரிப்புன ற்கோயிலுள்ளே 
மிக்கபோகமெல்லாம்‌, யாங்காண யோகச்‌ தயில்கொண்டவாற '' என்ற பிள்‌ 
ளைப்பெருமாளையங்கார்வாக்கிலுங்‌ காண்க. சுடர்‌என்றது - ஆகுபெயரால்‌, 
சூரிய சட்திரரைக்‌ குறிக்கும்‌. பிறங்கல்‌ - (நெடுந்‌ தூரத்சாராலும்‌ காணப்படு 
மாறு ஒங்கி) விளங்குவது என மலைக்குக்‌ காரணக்குறி. முனி - ம££லன்‌, 
குஞ்சரம்‌ - காட்டுப்புதர்களிற்‌ சஞ்சரிப்பது என்றும்‌, ததிகச்கையையுடை 
யது என்றும்‌ காரணம்‌ கூறுவர்‌, 


அல்‌. 

i, சீரணிகொன்றைச்சடைக்காடுமுக்கண்‌ ணுஞ்செம்முகமுங்‌ 
காரணிகண்டமுகான்கு இண்‌ டோளுங்கருவைப்பிரான்‌ 
வாரணிமென்முலையொப்பனை பாகமும்வண்கமலத்‌ 
கோணிசெம்பொற்றுணைத்தாளுமென்னெ ஞ்ிடங்கொண்டவே. 


(இ-ள்‌.) கருவை பிரான்‌ - திருக்கருவையிலெழுர்தருளியுள்‌ள வெபிரா 
னத, சீர்‌அணி கொன்றை சடை காடும்‌-அழகுபொரு* திய சொன்‌ றைமலரை 
யணிந்த (கபர்த்தமென்னுஞ்‌) சடைத்தொகு தியும்‌, முக்‌ கண்ணும்‌ - மூன்று 
கண்களும்‌, செம்‌ முகமும்‌ - வெந்த திருமுகமும்‌, கார்‌ அணி கண்டமும்‌ - 
(வீடமுண்டதனாற்‌) கருகிறம்பொருந்திய திறாக்கழுத்தம்‌, நான்கு திண்‌ 
தோளும்‌ - வலிய நான்குதிருத்தோள்களும்‌, வார்‌ அணி மெல்‌ முலை ஒப்பனை 
பாகமும்‌ - கச்சையணிக்த மெல்லிய தனங்களையுடைய ஒப்பனையென்னும்‌ 
திருநராமம்பூண்ட உமாதேவியைக்‌ கொண்டுள்ள இடப்பாகமும்‌, வள்கமலத்து 
ஏர்‌ அணி செம்பொன்‌ துணை தாளும்‌ - வளப்பமுள்ள தாமரைமலரின்‌ அழ 
கைக்கொண்ட வெந்த செம்பொன்னினாலாகயெ வீரக்கழலை யணிந்த இரண்டு 
திருவடிகளும்‌, என்‌ நெஞ்ச - எனது மனத்தை, இடம்‌ கொண்ட - (சக்கு) 
வாழுமிடமாகக்‌ கொண்டன ; (௭ - று.) 


யான்‌ எப்பொழுதும்‌ திருக்கருவைச்‌ வெபெருமான து சடை முதலிய 
வற்றையே தியானிப்பே னென்பதாம்‌; '' இறைப்பொழுதும்‌ நீங்சா இரு 
கண்ணும்‌ நெஞ்சம்‌, கழைக்களமுஞ்‌ செஞ்சடிலக்காடும்‌ - பிறைக்கொழுர்‌ தும்‌, 
புண்டரிக வாண்முகமும்‌ பூங்களவினீழலோன்‌, ஒண்ட ரஎப்புன்மூரலும்‌ ? 
என்றார்‌ வெண்பாவந்தாதியிலும்‌, இறைவனுக்குக்‌ கண்மூன்‌ றம்‌ முச்சுடராம்‌. 
திருப்பாற்கடல்‌ கடைந்தகாலதீது அ௮தனினின்‌ று உண்டான அலாகலவிஷத்‌ 
தக்‌ கண்டு அஞ்சியோடின தேவர்களின்‌ வேண்டுகொளால்‌ சிவபிரான்‌ 
அதனை உண்டு கண்டத்தில்‌ நிறுத்தியதனால்‌, ௫ காரணிகண்டம்‌ ) எனப்பட்‌ 
ட தி. ஒப்பனை - அலங்காரம்‌ ; உடையவளுக்குப்‌ பண்பாகுபெயர்‌. ஒப்பனை 
யென்பது - திருச்கருலைச்சிவபிரானது தேவியாரின்‌ திருநாம மென்பர்‌, 
“ சடைச்சாடும்‌ ' என்று தொடங்க ! துணைச்தாள்‌ என்று முடித்தமையால்‌, 
இது - கேசாதிபாதபரியந்தமாக மூலாரிரியர்‌ சிவபிரானைத்‌ தாம்‌ ௮.நபவிக்‌ 
குந்தன்மை பெறப்படும்‌, 


எல்லாநூல்களும்‌ மங்கலமொழி முதல்வருத்துச்‌ கூறவேண்டுவது மர 
பாதலால்‌, £ சீர்‌ என்று தொடங்குனார்‌ ;  வழிபடுதெய்வ வணக்கஞ்செய்து, 
மங்கலமொழிமுதல்வகுத்‌, தெடுத்துக்கொண்ட விலக்கண விலச்டியம்‌, இடுச்ச 
ணின்‌ நி பினிதமுடியும்‌,” “ சீர்‌ மணி பரிதி யானை இரு நில முலகு திங்கள்‌, 
கார்‌ மலை சொல்‌ லெழுத்துச்‌ சங்கை நீர்‌ கடல்‌ பூச்‌ தேர்‌ பொன, ஏருறு 
மிலைமூவா றும்‌ இதன்பரியாயப்பேரும்‌, ஆருமங்கலச்சொல்‌ செய்யுளாய்ந்து 
முன்வைச்க நன்றாம்‌? என்பன ரோக்குக. த்‌ 


0 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 


கெர்ன்றை - அதன்மலர்க்கு முதலாகுபெயர்‌, செம்பொன்‌ - அதனா 
லாயெ சழலுக்குக்‌ கறாவியாகுபெயர்‌, கொண்ட - 4 அன்‌ 'சாரியை பெறாத 
பலவின்பால்முற்று : (அன்‌ சாரியை பெறின்‌ ' கொண்டன ' என நிற்கும்‌.) 

(ஒப்பனை பாகம்‌? என்பதில்‌ அடங்கிய கதை :--முன்னொருகாலத்‌ 
இற்‌ கைலாசூரியிலே வெபிரானும்‌ உமாதேவியும்‌ ஏகாஸகத்தில்‌ நெருச்ச 
மாச வீற்றிருர்தபொழு௮, பிருங்கயென்னும்‌ மகாமுனிவர்‌ பரமசிவனைமாத்‌ 
திரம்‌ பிரசகதிணஞ்செய்ய விரும்பி ஒருவண்டுவடிவமெடுத்து அவ்வாசன த்தை 
இடையிலே துளைத்துக்கொண்டு அதன்வழியாய்‌ நுழைந்துசென்று அம்பி 
கையை வீட்டுச்‌ வெபிரானைமாத்திரம்‌ பிரதக்ுநிணஞ்செய்ய, ௮ திகண்ட பார்‌ 
வதிதெவி தன்பதியை போக்கி 4 முனிவன்‌ என்னைப்‌ பிரதக்ூிணஞ்செய்யா 
மைக்கு ஏது என்ன? ' என்று வினவ, உருத்திரமூர்த்தி * இம்மைமறுமைக 
ளில்‌ இஷ்ட சத்தி பெற விரும்புபவர்‌ உன்னையும்‌ முத்திபெறவிரும்புபவர்‌ 
என்னையும்‌ வழிபடுவர்‌ ; இது தூல்துணிபு ? என்று சொல்ல, அதி கேட்ட 
தேவி £ இறைவனது வடிவத்தைப்‌ பிறிது தனியேயிருந்ததனாலன்றே 
எனக்கு இவ்விழிவு நேர்ந்தது” என்று இரங்கு, தான்‌ சவெபிரானை விட்டுப்‌ 
பிரியா திருக்குமாறு கருதி, புண்ணியக்ஷேத்திரமாயெ கேதாரத்திற்‌ சென்று 
தவம்புரிச்து வரம்பெற்று ௮ப்பிரானது வடிவத்திலே இடப்பக்கத்தைச்‌ 
தனக்கு இடமாக அடைம்து அவ்வடிவிலேயே சான்‌ ஒற்றுமைப்பட்டு நின்‌ 
றன ளென்பதாம்‌, இங்கனம்‌ வலப்பாகம்‌ சவருபமும்‌ இடப்பாகம்‌ பார்வதி 
ரூபமு மாகுமாறு தன துவடிவத்தில்‌ ஒருபங்கை அம்பிகைக்குக்‌ கொடுத்துத்‌ 
தான்‌ ஒருபங்காயுள்ள வெபிரான்‌ அர்த்‌ தநாரி சுவரமூர்ச்தியாவன்‌. (க) 

2, இடங்கொண்டசென்னிரிலனுறத்தேவரிறைஞ்சமனறி 
னடங்கொண்டிடப்பண்டுநான்செய்ததெத்தவராண்மலர்சேர்‌ 
தடக்கொண்டவாவிபுடைசூழ்கருவைத்தனிமு தலே 


வடக்கொண்ட பூண்‌ முலையொப்பனை கேள்வவிவவையகத்தே, 


(இஃ ள்‌.) காள்‌ மலர்‌ சேர்‌ - அன்‌ றுபூத்த [புதிய] மலர்கள்‌ பொருர்திய, 
தடம்‌ கொண்ட - விசாலமான, வாவி - நீர்நிலைகளால்‌, புடை சூழ்‌ - (எல்லாப்‌) 
பக்கங்களிலும்‌ சூழப்பெற்ற, சருவை- இருக்கருவையென்னும்‌ இவ்வியதலச்தி 
லெழுந்தருளிய, தனி முதலே - ஒப்பற்ற முத்ற்கடவுளே! வடம்‌ கொண்ட 
பூண்‌ முலை - முக்‌ சாஹாரம்‌ முதலாகிய ஆபரணங்களை யணிந்த தனங்களை 
யுடைய, ஒப்பனை - ஒப்பனைதேவியார்க்கு, கேள்வ - கணவனே !- இ வைய 
கத்து - இந்த நிலவுலகத்திலே, தேவர்‌ - தேவர்கள்‌, இடம்‌ கொண்ட சென்னி. 
(தமத) பெருமைபொருந்திய தலைகள்‌, நிலன்‌ உற - தீசையிற்‌ படுமாறு, 
இறைஞ்ச - வணங்கும்படி, மன்றில்‌ - திருச்சபைகளில்‌, டம்‌ கொண்டிட - 

(சீ) இருஈடஞ்செய்ய, (அசனைச்சேவித்தற்கு), நான்‌ பண்டு செய்தது - கான்‌ 
முற்பிறப்பித்‌ செய்தது, ௭ தலம்‌ - எவ்வசையான ௮ருர்தவமோ? (௭- று.) 

- நான்‌ முற்பிறப்பில்‌ அரும்பெருர்தவஞ்செய்ததனால்தான்‌, தேவர்சளும்‌ 
பயபக்திவிரயங்சளுடன்‌ வந்து தண்டனிடும்‌ நினது திருடன தரிசனம்‌ 


திருக்கருவைக்கலித்துறையந்தாதி. 7 


இப்பிறப்பில்‌ எனக்கு நேர்ந்தது என்பதாம்‌. இப்பிறப்பில்‌ தமக்குத்‌ இரு 
நடனதரிசனம்‌ ைத்சதுபற்றி இர்‌.நூலாரிரியர்‌ தமது முற்பிறப்பின்‌ 
தவத்தை ஊடெபதனால்‌, இச்செய்யுள்‌ - அநுமா நாலங்காரத்தின்பாற்படும்‌. 
தெம்பரத்தில்‌ கனகசடையில்‌ வியாக்செபாத பதஞ்சலி முனிவர்கட்‌ சாசவும்‌, 
மதுசையில்‌ வெள்ளியம்பலத் தில்‌ தடாதகைப்பிராட்டியாரின்‌ திருக்கலியாண 
மகோற்சவத்துக்கு வந்த தேவர்‌ முனிவர்சட்காகவும்‌, இருரெல்வேலியில்‌ 
தாமிரசபையில்‌ வேதபுருஷன்‌ முதலியொர்க்சாகவும்‌, இருவாலங்காட்டில்‌ 
இரத்தினசபையில்‌ காளிதேவிக்காகவும்‌, இருச்குற்றாலத்தில்‌ சித்‌ இரசபையில்‌ 
அகத்தியமுனிவர்‌ முதலியோர்க்காகவும்‌ பிரான்‌ இரு௩டனஞ்‌ செய்தருளு 
இன்றனனென்ச ; இர்:டனங்களைத்‌ தரிசித்தற்பொருட்டு வானுலக த்தவரான 
சேவர்களும்‌ இர்நிலவுலகத்திற்கு வந்து தமது தலைகள்‌ மண்ணிற்படும்படி. 
£ழ்விமுந்து ஸாஷ்டாங்சமாகச்‌ சேவிப்ப ரென்பத, முதலடியின்‌ கருத்து, 
சாதாரணமாகப்‌ பிறரைவணங்கவேண்டாத சென்னி யென்பார்‌ ! இடங்‌ 
கொண்ட சென்னி: என்றார்‌. தனிமுதல்‌ - முதற்சடவுளான மும்மூர்த்‌ திக 
ரூள்ளும்‌ முதல்வன்‌ என்றபடி, 

தேவர்‌ - மற்றெல்லாரினும்‌ மிக்குவிளங்குபவ ரென்பது, அவயவப்‌ 
பொருள்‌. சவம்‌, வாவி - தபஸ்‌, வாபீ என்ற வடசொற்கள்‌ சிதைம்‌து வந்தன, 
பூண்‌ - சாரணப்பொதுப்பெயர்‌. (௨) 


3. வையந்தொறுங்கலிக்கோடையில்வாடி வருந்‌ தயி 
ருய்யும்படிக்கோருறு தகண்டேலுமைபாகம்வைத்த 
மெய்யன்கருவைப்பிரான்செழுமாணிக்கவெற்பனைய 
செய்யன்கனைகழற்றாமரைப்‌2பா தின்‌ றிருநிழலே, 

(இ - ள்‌.) வையம்‌ தெறும்‌ - (கான்‌ செய்தவினைகட்கு ஏற்பப்‌ பிறப்‌ 
பெடுத்த) இடங்களிலெல்லாம்‌, கலி கோடையில்‌ - தீவினையின்‌ கொடுமையி 
னால்‌, வாடி - வாட்டமடைர் து, வருந்தும்‌ - வருந்துகின்ற, உயிர்‌ - (எனத) 
உயிரான இ, உய்யும்‌ படிக்கு - ஈடே றும்வண்ணம்‌, ஓர்‌ உறுதி - அழிவில்லாத 
தோர்‌ புகலிடத்சை, கண்டேன்‌-அறிர்துகொண்டேன்‌; (அத யாதெனில்‌), 
உமை பாகம்‌ வைத்த மெய்யன்‌ - உமாதேவியை வாமபாகத்திற்‌ கொண்ட 
திருமேனியையுடையவனும்‌, செழு மாணிக்கம்‌ வெற்பு அனைய செய்யன்‌ - 
செழுமையான மாணிக்சமலைபோன்ற செர்நிறமுடையவனுமாடிய, கருவை 
பிசான்‌ - திருக்கருவைச்‌ சிவபெருமானது, கனை சழல்‌ - ஓலிச்சின்ற வீரச்‌ 
கழலை யணிச்த, தாமரை போதின்‌ - (திறாவடித்‌) சாமசைமலரின்‌, இரு நிழ 
லே - அழிய கிழலேயாம்‌ ; (௭ - று] 


திருக்கருவைச்‌ சவெபிரானத திருவடிசிழல்‌, இவினைப்பயனாக நேர்ந்த 
பலபிறவிகளிலும்‌ தாபமுற்று வாடிய எனது உயிர்க்கு அவ்வெப்பத்தைதீ 
தீர்த்துக்‌ குளிர்ச்ியைத்தரு மென்பதாம்‌ ; * காதம்ப்லவும்‌ இரிர்‌ துழன்றேற்கு 
அங்கொர்நிழலில்லை நீருமில்லை உன்‌, பாதநிழலல்லால்‌ மற்றோருயிர்ப்பிடம்‌ 
கானெங்குங்காண்டுன்றிலேன்‌,” “ நிறைப்பான்‌கழலன் றிச்‌ சன்மவிடாய்க்கு 


8 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி. 


நிழலில்லையே ?? என்றார்‌ பிறரும்‌. வெயிலில்‌ அடிபட்டுவருக்‌ தியவர்க்கே நிழ 
லின்‌ இன்பம்‌ தெரிதல்‌ இயல்பா மென்பது, இச்செய்யுளில்‌ விளங்குதல்‌ 
காண்ச. நிழலின்‌ இனிமையை உணர்த்தவேண்டித்‌ திருவடிகளை ' தாமரைப்‌ 
போது” என்று உநவகமுக த்தாலெயே கூறினர்‌. சலிச்கோடை யென்றது- 
திவினைப்பயனால்‌ நேர்ந்த பிறவித்‌ துயரத்தை யுணர்த்தும்‌. அவை, தன்னைப்‌ 
பற்றிவருவசாயெ ஆத்யாதமிகமும்‌, தெய்வச்செயலால்‌ நிகழ்வதாகிய அதி 
தைவிகமும்‌, பிறவுயிர்களைப்பற்றி சேர்வசாிய ஆதிபெளதிசமுமான தாப 
தீரயங்களாம்‌. சிவபெருமான்‌ செக்கிறமுடையனாதல்பற்றி, அப்பிரானுக்கு 
மாணிக்கவெற்பு உவமை கூறப்பட்ட த. 

வையந்தொறும்‌, தொறு - இடப்பன்மைகுறிக்கும்‌ இடைச்சொல்‌, சண்‌ 
டேன்‌ ஏன்றவிடச்‌.து, காணுசல்‌-அறிதலென்னும்‌ பொருளது. உமை உமா: 
இச்சொல்லுக்கு, ௨ - அம்ம, மா - வேண்டா என்று பொருளாம்‌ : இமவானுக்‌ 
கும்‌ மேனசைக்கும்‌ புதீல்வியாய்ப்பிறக்த பார்வதிதேவி தான மிக்க இளமை 
யில்‌ வெபெருமானை மணஞ்செய்துகொள்ளவிரும்பித்‌ தவஞ்செய்யச்‌ செல்‌ 
லுகையில்‌, பெற்றோரால்‌ “ அம்ம ! வேண்டா ' என்று தடுச்சப்பட்ட துபற்றி, 
இவட்கு இப்பெயர்‌ அமைக்கது. செய்யன்‌ - செம்மையென்‌ ற பண்பினடி 
யாப்‌ பிறந்த ஆண்பாற்கு றிப்புவினையாலணையும்பெயர்‌. போது - மலரும்பரு 
வத அரும்பு. (௩) 


4, இருவுங்குலலுமனையுஞ்சிராருஞ்சிறக்‌ தசெவ்வி 
யுருவுக்தவமுங்கடிதெய்தலாமுமைமா துகொங்கை 
மருவும்புயத்தர்களாநிழலார்செக்கர்வானநிறம்‌ 
பொருவுஞ்சடிலர்‌ திருத்தொண்டின்‌ மேலன்புபூண்டவாக்கே. 

(இ-ள்‌.) உமை மாது கொங்கை மருவும்‌ புயத்தர்‌ - பார்வதிதேவியி 
னது தனங்களைச்‌ தழுவுகன்ற தோள்களை யுடையவரும்‌, செக்கர்‌ வானம்‌ நிறம்‌ 
பொருவும்‌ சடிலர்‌ - செவ்வான த்தின்‌ நிறத்தை யொத்த [சிவந்த] சடையை 
யுடையவருமாகிய, சளா நிழலார்‌ - திருக்களாமரத்தின்நிழலி லெழுக்சருளி 
யிருக்கும்‌ இருச்சருவைச்சவெபிரானத, திரு ச்தொண்டின்மேல்‌ - அடிமைத்‌ 
திறத்தில்‌, அன்பு பூண்டவர்க்கு - ஆவலுடையவர்கட்கு,-- திருவும்‌ - செல்‌ 
வத்தையும்‌, குலனும்‌ - உயர்குலத்தையும்‌, மனையும்‌ - ஈல்லமனைவியையும்‌, 
இருரும்‌ - புதல்வர்களையும்‌, றந்த செவ்வி உருவும்‌ - றப்புப்பெற்ற அழயெ 
ரூபத்தையும்‌, தலமும்‌ - (மற்றுமுள்ள) புண்ணியப்பயன்களையும்‌, கடிது ஏய்‌ 
தல்‌ ஆம்‌ - விரைவில்‌ அடைதல்கூடும்‌ ; (௭ - ஐ.) 

திருக்கருவைச்‌ சவெபிசானுக்கு மெய்யன்‌ போடு திருத்தொண்டுபூண்டு ஒழு 
குபவர்‌, அதன்‌ பயனாக இம்மைம றுமைப்பயனனைத்தையும்‌ பெற்று மேம்படுவ 
'ரென்றவாறு, மனை - மனைவிக்கு இடவாகுபெயர்‌. “ சிறார்‌ ' என்று பன்மை 
யாகக்‌ கூறியதனால்‌, ம்ச்களைப்‌ பெற்று ம௫ழ்வ ரிவ்வையத்தே ?' என்ற 
வாறு பலபுதல்வரைப்‌ பெறுவ ரென்பது, பெறப்படும்‌. திருக்கருவையில்‌ சிவ 
பெருமான்‌ திறாக்சளாமரத்தின்‌ நீழலி லெழுந்தருஸி யிறாதீதலால்‌, அவரை 


திருக்கருவைக்கலித்‌ துறையந்தா தி, 9 


( களாநிழலார்‌? என்றார்‌. இதுபற்றியே, இவ்வகைப்பிரபந்தங்க ளில்‌ செய்யுள்‌ 
தோறும்‌ பிரபந்தத்தலேவன்‌ பெயரையேனும்‌ தலப்பெயரையேலும்‌ கூறும்‌ 
மரபிற்கு ஏற்க, வேறாக இத்தலத்துச்‌ வெபிரான்‌ திருநாமம்‌ இச்செய்யுளிற்‌ 
குறிக்கப்படவில்லை யென்க. செவ்வி - பண்படிமாப்பிறந்த பெயர்‌, செக்கர்‌ - 
பண்புப்பெயர்‌. சடிலர்‌ -ஜடிலர்‌: ஜடையையுடையவர்‌: வடமொழித்தத்தி 
தார்தநாமம்‌, (௪) 


௦. பூண்டவசாவும்புலித்தோ லுடையும்புவனமுட்ட 
நீண்டவரா லுமறியாச்சரணமுடீண்முடியுக்‌ 
தாண்டவராயர்முகலிங்கநா தர்‌ தமியனுக்கோ 
ராண்டவராகெந்தேதிருக்காட்செயளித்தனரே, 


(இ - ள்‌.) தாண்டவராயர்‌ - கடராஜப்பெருமானாகய, முகலிற்கராதர்‌ - 
திருமுகம்‌ விளங்கிய லிங்கவடிவமாகவுள்ள இருக்கருவைச்‌ செபெருமான 
தீமியனுக்கு - வேறுகதியற்ற எனக்கு, ஒர்‌ ஆண்டவர்‌ ஆடி வந்து - ஒப்பற்ற 
தலைவராக எழுச்தருளி,--பூண்ட - சாம்‌ அணிந்துள்ள, அராவும்‌ - பாம்பையும்‌, 
புவி தோல்‌ உடையும்‌ - புலித்தோலாடையையும்‌, புவனம்‌ முட்ட நீண்டவரா 
லும்‌ அறியா சரணமும்‌ - (தமதுதிரறாமுடி) அண்டத்தின்‌ மேன்முகட்டில்‌ 
முட்டும்படி (இரிவிச்செமாவதாரமாக) மீண்ட திருமாலினாலும்‌ (தேடியும்‌) 
காணமுடியாத திருவடியையும்‌, மீள்‌ முடியும்‌ - (அவ்வாறே பிரமனாலுங்‌ காண 
வொண்ணாத) நீண்ட திருமுடியையும்‌, திரு காட்சி அளித்தனர்‌ - தரிசனம்‌ 
தந்தருளினார்‌ ; (௭ - அ.) 

வெபெருமான்‌ பிரபஞ்சவாழ்க்கையில்‌ உழன்று வருந்திய என்னைத்‌ 
தமது கிர்ஹேதுசடுருபையால்‌ வலியத்தடுத்து ஆட்கொண்டு காட்ிசொடுத்‌ 
தருளின சென்பசாம்‌. பூண்ட என்ற அடைமொழி : புலித்தோலுடை ' என்‌ 
பதனோடும்‌ இயையும்‌, சாண்டவராயர்‌ - தாண்டவராஜர்‌, தாளலயங்களுடன்‌ 
இயலுங்‌ கூத்து, சருத்யம்‌ எனப்படும்‌: இது - லாஸ்பம தாண்டவம்‌ என்னும்‌ 
இருவகுப்பின த: அவற்றுள்‌ லாஸ்யமென்ப து-மென்‌ மையினால்‌ இனிமையாக 
ஆடுவது: தாண்டவமென்ப து - மென்மையின்‌ றி உத்தசமாக ஆவெது. இவற்‌ 
நின்‌ விரிவை, பரதசாஸ்திரதீதிற்‌ காணலாம்‌. முகலிங்கநாதர்‌ - லில்கவடி 
வத்தில்‌ திருமுகத்தின்‌ தோற்றம்‌ அமையப்பெற்ற கடவுள்‌: இது, இவ்‌ 
வூர்ச்‌ சிவபெருமான த திருகாமங்களு ளொன்றாம்‌. தமி - தனி, 

' பூண்டவுராவும்‌ புலித்தோலுடையும்‌ ' என்பதில்‌ அடங்கிய கதை: 
பரமவென்‌ தன்னைமதியாத தாருகவன முனிவர்கள.து மனநிலையைப்‌ பரி 
சோ திக்கநினைர்து ஒருவிடவடிவங்கொண்டு அவர்கள்லீடுகள்தோ மஞ்‌ சென்று 
பிகாடனஞ்செய்து தன்னைரோக்கிக்‌ காதல்கொண்ட அவர்கள்பத்தினிமார்‌, 
சள கற்புநிலையைச்‌ செடச்செய்ய, அதுகண்டு ரொறாமற்‌ கோயம்மூண்ட 
அம்முனிவர்கள்‌ அபிசாரயாகமொன்றுசெய்து அவ்வோமத, தியினின்‌ று மெழு 
ந்த நாகங்கள்‌ பூசல்கள்‌ மான்‌ புலி யானை முயலகன்‌ வெண்டலை முதலிய 

2 


10 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி. 


வற்றைச்‌ வனைச்‌ கொன்றுவிடும்படி. எவ, வெபெருமான்‌ தன்மேற்சீறிவந்த 
நாகங்களை ஆபாணங்களாகவும்‌ பூசங்களைச்‌ கணங்களாகவும்‌ கொண்டு, 
மானைச்‌ கையிலேர்தி, புலியைத்‌ தோலையுரித்து உடூத்து, யானையினுட்‌ 
சென்று உடல்பிஎர்‌து அதன்‌ உறிவையைப்‌ போர்த்துக்சொண்டு, முயலகனை 
மூதுகிற்‌ சாலாலூன்றி, வெண்டலையைக்‌ சையிற்பற்றிச்‌ சடைமேலணிர்து 
அவற்றையெல்லாம்‌ பயனிலவாகச்‌ செய்துவிட்டன னென்பதாம்‌, 


புவனம்ழட்ட நீண்ட கதை:--மசாபலியென்னும்‌ அசுரராஜன்‌ தன்‌ 
வல்லமையால்‌ இச்திரன்‌ முதலிய யாவரையும்‌ வென்று மூன்‌ றுஉலகங்களையும்‌ 
தன்வசப்படுத்தி அரசாண்டு செருக்குக்கொண்டிருந்தபொழு ௮, அரரழெர்த 
தேவர்கள்‌ திருமாலைச்‌ சரணமடைந்து வேண்ட, அப்பெருமான்‌, குள்ளவடி 
வான வாமனாவதாரங்கொண்டு அர்தப்பலியினிடஞ்‌ சென்று தன்சாலடியால்‌ 
மூவடி மண்‌ வேண்டி ௮ தகொடுத்தற்கு அவன்‌ இசைர்தவுடனே திரிவிக்‌ சரம 
னாச ஆகாயத்தை யளாவி வளர்ந்து ஒரடியாற்‌ பூலோச த்தையும்‌ மற்றோரடி 
யால்‌ மேலுலகத்தையும்‌ அளந்து மூன்றாமடிக்காக அவன்முடியிற்‌ சாலை 
வைத்து அவனைப்‌ பாதாளத்திலழுத்தி அடக்‌ னென்பதாம்‌. 

 நீண்டவராலும்‌ அறியாச்‌ சரணம்‌? என்பதி லடங்கிய வரலாறு :-- 
தாம்தாம்‌ முதற்க்டவுளென்னும்‌ சருத்துக்கொண்டு ஒருவர்க்கொருவர்‌ பசை 
மைபூண்டு போர்தொடங்கிய பிரமவிஷ்ணுக்களின்‌ மாறுபாட்டை யொழித்‌ 
தற்பொருட்டுப்‌ பரமவென்‌ அவ்விருவர்க்கும்‌ ஈவில்‌ பெரியதொரு சோதி 
வடிவமாய்த தோன்றி நின்று, 6 இதன்‌ அடியையும்‌ முடியையும்‌ தேடுங்கள்‌ i 
என்றுசொல்ல, அதனை முன்னங்கண்டவசே முதல்வர்‌” என்றுசொல்லிப்‌ பிர 
மன்‌ ௮ள்னப்பறவைவடிவமாய்‌ முடியைச்சாண விண்பறர்தும்‌ விஷ்ணு 
பன்‌ றியுருவமா அடியைக்காண மண்ணிடர்துஞ்‌ சென்று பலசாலந்தேடி, 
யம முடியடிகளைச்‌ காணமற்போயின ரென்பதாம்‌. இவ்வரலாற்றால்‌, ௮ம்‌ 
முழுமுதற்கடவுளின்‌ திறம்‌ எவராலும்‌ ௮றிதற்கொண்ணாத தென்பது; 
பெறப்படும்‌. (௫) 

6. அளியுமளிதருமானர்தமாகியளவிறந்த 
களியுமிரண்டற்றகாட்சியுங்காட்டிக்கருணைசெய்தார்‌ 
வெளியும்பவனமுர்‌ தீயுக்தண்ணீரும்வியனிலமு 
மொளியொன்றியவுருவக்கள வீசருள த்திருர்தே. 

(இஃ ள்‌.) வெளியும்‌ - ஆகாயமும்‌, பவனமும்‌ - காற்றும்‌, தீயும்‌ - ரெருப்‌ 
பும்‌) தீண்‌ நீரும்‌ - குளிர்ச்டு பொருந்திய ஜலமும்‌, வியன்‌ நிலமும்‌ - பெரிய 
பூமியும்‌, (ஆய பஞ்சபூதங்களையும்‌), ஒளி ஒன்‌ றிய உருவம்‌ - ஒளிபொருந்திய 
தமதுஉருவமாசக்சொண்ட, கள ஈசர்‌ - திறாக்களாமராதீ இன்‌ £ ழெழுர்தருளி 
யுள்ள திருக்சருவைச்‌ வெபிரான்‌_— உளத்து இருந்து - (என த) மனத்தின்‌ 
கண்‌ வி ற்றிருச்து,-- அளியும்‌ - (தமது கிர்ஹேதுகமாகய) கருணையையும்‌, 
௮ளிதரும்‌ - அத்‌ தண்ணளியாலுண்டாடள்‌ ற, அனந்தம்‌ ஆ - இன்பமயமாய்‌, 
அளவு இறந்த - வரம்பில்லாமற்‌ சுரக்இன்‌ ற, களியும்‌ - பெருங்களிப்பையும்‌, 


திருக்கருவைக்கலித்துறையந்தாதி. 11 


இரணடு அற்ற காட்சியும்‌ - (நான்‌ வேறு சவம்‌ வேறு என்று) இசண்டாகச்‌ 
கொள்ளாத அதீவைதஞானதீதையும்‌, காட்டி - எனக்கு உண்டாக்கி, கருணை 
செய்தார்‌ - (என்மீது) அருள்‌ செய்தார்‌; (௭ - று.) 
இருச்சருலைச்‌ சவபெருமான்‌ தமது நிர்ஹேதுக இருபையால்‌ வொத்‌ 
வைதஜஞாட்த்தை எனக்கு அருள்செய்து யான்‌ வரம்பிலின்பமடையுமாறு 
கருணைபுரிந்தன ரென்பதாம்‌, அளிதறுமானந்தமாடி அளவிறந்த களி - வெ 
பிரானது தஇருக்கருணையால்‌ தோன்றிய சிவாச்துளவதஜ்ஞாகத்தாலுண்டா 
குஞ்‌ சுசோதயத்தில்‌ நிகழும்‌ பேரின்பம்‌. இரண்டற்ற காட்ட - நிர்விகற்பஞா 
னம்‌. '! சங்கரனோடொக்கவுறைர்து இவரவனை அவனிவரை விடாதே யுடர்‌ 
தையாய்ச்‌ வென்றோற்றமொன்‌ றமே காண்பர்‌! என்றபடி தான்‌ அவன்‌ என்‌ 
னும்‌ வேறுபாடு இல்லாதவாறு வெனைத்‌ தரிதெதுதீ தமமயமாதல்‌; விசல்பம்‌ - 
வேறுபாடு: அஃது இன்மை - நிர்விகல்பம்‌; இதுவே வொத்வைத மெனப்‌ 
படும்‌. த்வைதம்‌ - வேற்றுமை 5 (ஜீவாத்மாவும்‌ பரமாத்மாவும்‌ வேறெனல்‌ !) 
அதற்கு எதிரானது - அதீவைதம்‌. பஞ்சபூதங்களினாலே?ய இயன்ற இவ்வு 
லகங்களிலுள்ள பொருள்களிலெல்லாம்‌ இறைவன்‌ வியாபித்து அவற்றிற்கு 
கியாமகனாக நிற்ன்றானென்பது, ' வெளியும்‌...... களவீசர்‌ என்ற தொடரி 
னால்‌ விளங்கும்‌; பாஞ்சபூதிகமான பொருள்களையெல்லாம்‌ சிவபிரான்‌ தனக்‌ 
குத்‌ திருமேனியாசச்சொண்டு அவற்றின்குணங்கட்கெல்லாம்‌ நியாமகனாய்‌ 
நிற்கின்றா னென்பது, கருத்து, இவ்வாறு இருக்கும்‌ கடவுளின்‌ சொரூப 
முணர்தல்‌, இரண்டற்றகாட்டுயென்று நூல்களிற்‌ கூறப்படகன்றதென்ச, 
8ம்பெரும்பூதங்களூள்‌ முதலில்‌ ஆகாயமும்‌, ஆகாயத்திலிரார்து வாயுவும்‌, 
வாயுவிலிருந்து அக்கினியும்‌, அக்கனியிலிருர்து அப்பும்‌, அப்பிலிருந்து பிரா 
திவியும்‌ தோன்‌ நின முறைமை மூன்றாமடியில்‌ விவரிக்கப்பட்டது. பசஞ்‌ 
சோதியென்று சொல்லும்படி இறைவன்‌ திருமேனி பேசொளிவடிவமான 
மையால்‌, அது, ஒளியொன்‌ றியவுருவம்‌ ? எனப்பட்டது. சளவீசசென்பது - 
களவு ஈசர்‌ என்றும்‌, கள ஈசர்‌ என்றும்‌ பிரியத்தக்க தி. இவற்றுள்‌, முதலது - 
குறியதன்‌ சிழ்‌ ஆசாரம்‌ குறு உசரமேற்றதும்‌, பின்னது - குறியதன் கழ 
அகாரங்‌ குறுயெதனோடு மாத்திரம்‌ நின்‌ றதுமாம்‌. (௬) 
1. உள்ளக்கமலத்தினிறகள வீ சரென்னொப்பனையோ 

டெள்ளத்தனையுமகலாக்குடிகொண்டிருளறுத்துக்‌ 

கள்ளக்கலரொடுங்கூடாதெளியனைக்காத்தளித்த 

வள்ளற்குணத்தின்றகுதியையேதென்றுவாழ்ச்‌.துவனே, 

(இ-ள்‌.) கள ஈசரா--,--ஒப்பனையோடு - தமதுதெவியாரோடு,--என்‌ - 

என து, உள்ளம்‌ கமலத்தினில்‌ - மனமாயெ தாமரையில்‌, எள்‌ அத்தனையும்‌ 
அசலா - எள்ளளவும்‌ [மிகச்சழபொழுதும்‌) நீங்காமல்‌, குடி கொண்டு - எழும்‌ 


தருளியிருர்து, இருள்‌ அறுதீது - அஜ்ஞராவிருளை அறக்கெடுத்து, கள்ளம்‌ 
சலருடன்‌ கூடாது - வஞ்சனைக்குணமுள்ள ீழ்மச்களோடு (யான்‌) சேராத 


வாறு, எளியனை - ஏழையாகிய அடியேனை, சாத்து அளித்த - பாதுகாதிதறா 


12 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 


ளிய, வள்ளல்‌ குணத்தின்‌ தகுதியை - உதாரகுணச்தின்‌ பெருமையை, ௭௮ 
என்று வாழ்த்‌ துவன்‌ .என்னவென்‌ ற சொல்லிச்‌ துதிப்பேன்‌, (யான்‌)? (எ-ற.) 


அறிவென்ப து சிறிதயில்லாத என்மீது கருணேகொண்டு எனது ஹ்ரு 
தீயாரவிந்தத்‌ தி லெழுந்தருளியிருக்‌ து பலபடியாக உதவிய சிவபிரானது உதார 
குணத்தை வரையறுத்‌ தச்சொல்லவொண்ணா சென்பசாம்‌. ஒருவரை ஈற்கதி 
யிற்சேரவொட்டாது ஈர்கத்திற்‌ செலுத்துவனவான அஜ்ஞாரமும்‌, அதனால்‌ 
தோன்றும்‌ தியிணக்கமுமாடிய இவ்விரண்டினின்‌ றும்‌ தம்மைக்காத்த பேருத 
வியை இச்செய்யுளாற்‌ பாராட்டிச்‌ கூறின ரென்க : இதனால்‌, தமதுவிரோதி 
ஸ்வரூபம்‌ நீங்கெயெமை பெறப்படும்‌, எள்‌ - சிறுமைக்குக்‌ காட்டுவதோ ரளவை. 
பொருள்களின்‌ உண்மைத்தன்மை புலனாகாதபடி. மறைத்தல்பற்றி, அற்‌ 
ஞாமம்‌ £ இருள்‌ ' எனப்பட்டது. வள்ளல்குணமாவது - அருளாமைக்குஉரிய 
திக்குணங்கள்‌ பல தம்மிடதீது கிறைந்திருச்சவும்‌ தாம்‌ வேண்டியிரவா திருக்‌ 
கையில்தானே இறைவன்‌ இறைவியோடும்‌ வலியத்‌ தம்மிடத்தில்‌ வந்து 
திமது திக்குணத்தை யொழித்து ஆட்கொண்டருளிய உதாரகுணம்‌. அகலா - 
ஈறுகெட்ட எதிர்மறைவினையெச்சம்‌. கலர்‌ - துஷ்டர்‌; வடமொழி, (௭) 


8. வாழ்த்‌ இடகாவுண்டுபாவிக்கநீயுண்டுமண்ணிலுறத்‌ 
தாழ்த்திடச்சென்னியுமுண்டுகண்டாய்தண்கள வின்மல 
ரூழ்த்திடடீழலுறைவாரடியுண்டுனைகிரயம்‌ 
விழ்த்‌ திவொருமுண்டோகெஞ்சமேயென்மெலிவ தவே. 


(இ-ள்‌.) செஞ்சமே - (என இ) மனமே!--வாழ்ச்திட-(சவபெருமான து 
திருக்குணங்களைக்‌ கூறி) வாழ்ச்துசற்கு, கா உண்டு - (ஈம்மிடத்தில்‌) நாக்கு 
உளளது ; பாவிக்க - (இடைவிடாமல்‌ அப்பிரானைத்‌) தியானிப்பதற்கு, நீ 
உண்டு - நீ இருக்கிறாய்‌; மண்ணில்‌ உற தாழ்த்திட - பூமியிற்‌ பொருந்தும்‌ 
படி வணங்குவதற்கு, சென்னியும்‌ உண்டு - தலையும்‌ உள்ளது; சண்‌ கள 
வின்‌ மலர்‌ - குளிர்ந்த திருக்களாமரதீதின்‌ புஷ்பங்கள்‌, ஊழ்ச்திட - சொரிய, 
நீழல்‌ - (அதன்‌) நிழலில்‌, உறைவார்‌ - வாழ்கின்ற சிவபிரானது, அடி - இரு 
வடிசள்‌, உண்டு - (மக்கு ஈற்சதியளிப்பதற்குச்‌) சித்தமாகவுள்ளன) (அங்‌ 
னமாக), உனை - உன்னை, நிரயம்‌ வீழதீதிடவோறும்‌ - நரகத்தில்‌ தள்ளூபவர்க 
ளும்‌, உண்டோ - உளரோ ? [ஒருவருமிலர்‌] ; (ஆசலால்‌), மெலிவது என்‌ - 
(நீ) வருந்துவதற்குக்‌ காரணம்‌ யாதோ ? பது று.)--சண்டாய்‌ - முன்னிலை 
யசை ; தேற்றமுமாம. 

கடவுள்‌ சன்னைவழிபட்டு த்க்‌ நமக்குத்‌ இரிகரணங்களையும்‌ 
தீந்து, ஈமச்குத்‌ திக்கதி சேோவொட்டாது பாதுகாத்தற்கும்‌ தான்‌ சித்தனாக 
இருக்கையில்‌ மெலிவதற்குக்‌ காரண மொன்றுமில்லை யென்று சமது கெஞ்‌ 
்‌ இற்கு அறிவுறச்தியவாு, சிவபிரான்‌ தனனைச்சரணமடைகர்த மார்க்கண்‌ 
டேயனென்லும்‌ பரமபக்தனைப்‌ பா தகாக்கும்பொருட்டுக்‌ கூற்றுவனை யுதை 
தீத திருப்பாதங்களை யுடையவனாசலால்‌, அவனை வழிபடுகின்ற நமக்கும்‌ திக்‌ 
சதியேவொட்டாது அப்பிரான்‌ காச்திடுவ னென்பது, ! களவின்‌,..நீழலுமை 


திருக்க ருவைக்கலித்‌ துறையந்தாதி. 13 


வா ரடியுண்டு உனை நிரயம்‌ வீழ்தீதிடலாறா முண்டோ ' என்பதன்‌ குறிப்பு. 
இரிசரணங்களுள்‌ மெய்யைக்‌ கூறவேண்டியவிடத்துச்‌ சென்னியைக்‌ கூறி 
யது, உத்தமாங்கமாதலி னென்ச. 


அருமையான மனிதப்பிறப்பெடுத்ததற்குப்‌ பயன்‌ - பசபதியாகிய வெ 
பிரானை வாக்கனால்‌ ததித்தலும்‌, மனத்தினால்‌ நினைத்தலும்‌, தலையினால்‌ 
வணங்குதலுமே யென முன்னிரண்டடிகளில்‌ விளங்கும்‌ ; * சண்ணுதலாலய 
கோக்குங்‌ கண்களே கண்கள்‌ கறைக்கண்டன்‌ கொயில்புகுங்‌ கால்களே கால்‌ 
கள்‌, பெண்ணொருபாகனைப்‌ பணியும்‌ தலைகளே தலைகள்‌ பிஞ்ஞகனைப்‌ பூசிச்‌ 
குங்‌ கைகளே கைகள்‌, பண்ணவன்‌ சீர்பாடு ஈன்னாவே ஈன்னா பரன்சரிதையே 
கேட்கப்படுஞ்‌ செவிகளே செவிகள்‌, ௮ண்ணல்பொலங்கழல்நினைச்கு செஞ்‌ 
சமே கெஞ்சம்‌ ௮வனடிக€ மடிமைபுகும்‌ அடிமையே அடிமை'' என்ற பிர 
மோத்தரகாண்டமும்‌ இங்கு ரோக்கத்தக்கது, 4 நாவாயிலுண்டே ஈமோ 
நாரணாவென்று, ஒவாதுசைச்குமுரையுண்டே - மூவாத, மாக்கதிக்கட்செல்‌ 
லும்வகையுண்டே யென்‌ னொருவர்‌, திக்கதிக்கட்‌ செல்லும்‌ திறம்‌” என்ற 
பாசுரத்தின்‌ வாய்பாடு கொண்டது, இச்செய்யுள்‌, 


உண்டு . இருதிணை யைம்பால்‌ மூவிடங்கட்கும்‌ பொதுவான குறிப்பு 
வினைமுற்று. சென்னியும்‌, உம்மை - இறந்ததுதழுவியது. நீழல்‌ - நீட்டல்‌ 
விகாரம்‌. கிரயம்‌ - தற்சமவட சொல்‌, மெலிவதுவே - உயிர்வரச்‌ குற்றியலுகரம்‌ 
கெடாது நின்றது. (௮) 


9. மெலிவிக்குகோய்க்கும_வாரிழைத்தவினைக்குழுயிர்‌ 
ஈலிவிக்குங்காலபடர்க்குமஞ்‌ 2சன்றமிழ்நாவலரான்‌ 
மலிவிக்குங்சர த திக்களவீ சர்‌ கூன்பிறைவாணிலவாற் 
பொலிவிக்குஞ்செஞ்சடையார்‌ தடுத்தாளப்புகுந்தபின்னே. 


(இஃ ள்‌.) கூன்‌ பிறை - (தமதுமுடிமிது அணிந்த) வளைந்த பிறைச்சம்‌ 
திரன த, வாள்‌ நிலவால்‌ - ஒளிபொருக்திய நிலாவினால்‌, பொலிவிக்கும்‌ - விளங்‌ 
குன்ற, செஞ்‌ சடையார்‌ - செந்நிறமான சடையை யுடையவராகிய, தமிழ்‌ 
நாவலரால்‌ மலிவிக்கும்‌ ர்த்தி கள ஈசர்‌ - தமிழ்ப்புலவர்களாற்‌ சிறப்பித்துப்‌ 
பாடப்பெற்ற புகழையுடைய திருக்கருவைச்‌ ெபெருமான்‌, தடுத்து - (பிர 
பஞ்சவாழ்க்கையில்‌ உழலாதபடி என்னை) விலக்கி, ஆள - ஆட்கொள்ள, 
புகுந்த பின்‌ - தொடங்கிய பிறகு,--மெலிவிக்கும்‌ ரோய்க்கும்‌ - (உடம்பை 
வலியழியச்‌ செய்கன்ற)வியாதிசட்கும்‌, மடவார்‌ இழைத்த வினைக்கும்‌ இள 
மகளிர்‌ செய்கிற காமமயக்கத்திற்கும்‌, உயிர்‌ ஈலிவிக்கும்‌ காலபடர்க்கும்‌ - (அந்‌ 
திமகாலத்தில்‌) உயிரைவருத்த வருகின்‌ ற யம தூ தீர்க்கும்‌, அஞ்சேன்‌ - (இனி) 
அஞ்சமாட்டேன்‌, (யான்‌); (௭ - று.) 


பிரபஞ்சவாழ்க்கையில்‌ உழலாதவாறு கடவ்ளால்‌ தாம்‌ " தடுத்தாளப்‌ 
பெற்று அவனது கருணைக்கு இலக்காகிவிட்டமையால்‌, இனித்‌ தம்மைக்‌ ௧௬ 
மத்தினால்‌ வருவனவான நோய்களாலும்‌ யமபடராலும்‌ ஒன்றும்‌ ரலிவுசெய்ய 


14 திர்க்கருவைக்கலித்துறையந்தாதி. 


முடியாது என்ற துணிபுகொண்டும்‌, வெபீரானே வலியச்சடுச்சாட்சொண்டு 
காக்குமாறு புரிந்த திருவருள்சோச்கம்‌ தம்‌மிடதீதுப்ப இச்‌ இிருக்சையில்‌ இனி 
மகளிர்மோகவலையில்‌ மனஞ்ரிக்காது என்ற பேருறுதிகொண்டும்‌, நோய்‌ முத 
லியவற்றிற்கு அஞ்சே னென்கிரு ரென்ச, எவ்லகைகோய்க்கும்‌ இறைவன்‌ 
மருந்தாவ னென்ப ௮, இங்குப்‌ போதரும்‌, 

மடம்‌ - இளமை ; அதனையுடையவர்‌ மடவார்‌ ; இணி, மகளிர்க்கு உரிய 
நாணம்‌ மடம்‌ அச்சம்‌ பயிர்ப்பு என்ற குணங்கள்‌ மான்சனுள்‌ மடமைக்குண 
முடையவர்‌ : மடமாவது - எல்லாமறிக்தும்‌ ஒன்றும்‌ அறியாதுபோலிருத்தல்‌ : 
கொளுத்தக்கொண்டு கொண்ட தவிடாமை யெனவும்படும்‌, காலன்‌ என்ற 
வடமொழிப்பெயர்‌- (பிராணிகளின்‌ ) ஆயுட்காலத்தைக்‌ கணக்கிடுபவென்று 
காரணப்பொருள்படும்‌. படர்‌ - தூதர்‌: வடசொல்‌, நாவலர்‌ - நாக்கனாற்‌ 
பாடல்பாட வல்லவர்‌. ஒர்த்தி - உரையென்னும்‌ சென்மொழியின்‌ பொருள்‌ 
கொண்ட வடமொழி. பொலிவிக்கும்‌ அபொலியும்‌ : தன்‌ வினைப்பொருளில்‌ 
வந்த பிறவினை : இதனை, வடழாலார்‌ : ஸ்வார்த்தேணிச்‌ என்பர்‌, 

“ பிறைநிலவாற்‌ போலிவிக்தத்‌ சேத்சடையார்‌ ? என்பதில்‌ அடங்கிய 
கதை: சந்திரன்‌ தகூமுனிவன த புத்திரிசளாகிய அசுவினிமுதலிய இரு 
பத்தேழுடட்சத்திரங்களையும்‌ மணஞ்செய்துகொண்டு அவர்களுள்‌ உரோடணி 
யென்பவளிடத்து மிசவுங்காதல்கூர்ர்து அவனுடனே எப்பொழுதுங்கூடி 
வாழ்ந்திருக்க, மற்றைமகளிர து வருத்தத்தை கோச்சி, முனிவன்‌ அவனை “க்ஷய 
மடைவாயாக ' என்று சபிக்க, அச்சாபத்தாற்‌ சர்‌திரன்‌ பதினைந்து கலைகளுங்‌ 
குறைந்து மற்றைச்சலையொன்றையும்‌ இழப்பதற்குமுன்னம்‌ சிவபிரானைச்‌ 
சரணமடைய, அப்பெருமான்‌ அருள்புரிக்து அவ்வொற்றைக்கலையைத்‌ தன்‌ 
தலையிலணிர்‌ து மீண்டுங்‌ கலைகள்வளர்ச்துவரும்படி ௮.நுச்ர௫த்சன னென்‌ 
பதாம்‌. இவ்வரலாற்றால்‌, சிவபிரான்‌ தன்னையடைக்தார்க்குக்‌ குறைதர்த்தரு 
ட்‌ தன்மைய னென்பது விளங்கும்‌. (௯) 

10, புகுவ துமூப்புவனப்போடிளமையும்போய தினி 
மிகுவதுசோயுக்‌துயருமென்றாலடன்‌ மேவலரஞூர்‌ 
நகுவதன்முன்னெரித்தோர்களவிசசைநாம்பணியத்‌ 
தகுவ அகாணேஞ்சமேயி.து போ ஓஞ்ச இரில்லையே. 


(இஃ ள்‌.) கெஞ்சமே - (எனது) மனமே !-வனப்போடு - உடம்பினழ 
குடனே, இளமையும்‌, போய து - சழிக்திட்ட த ; புகுவது - இனி விரைவில்‌ 
உண்டாவதற்குஉரியது, மூப்பு - முதிமைப்பருவம்‌ ; இனி - இனிமேல்‌, 
ரேயும்‌ - வியாதியும்‌, துயரும்‌ : (அதசனாலுண்டாகுர்‌; இன்பமும்‌, மிகுவது - 
மிகவும்வளர்க்து வருத்து தற்குஉரியன ; என்றால்‌, அடல்‌ - வலிமையையு 
டைய, மேவலர்‌ - பகைவர்களாடிய அசுரர்கள து, ஊர்‌ - திரிபுரங்களை, குவ 
தன்முன்‌ எரித்தோர்‌ - சிமித்தற்குமுன்னே எரிச்துஅழித்தவராயெ, களவீச 
ரை--, மாம்‌ பணிய தகுவதுகாண - மாம்வணங்குதல்‌ தச்சதாம்‌; இது போலும்‌- 
இச்செயலைப்போன்ற, சதிர்‌ - சாமர்த்தியம்‌, இல்லை - வேறொன்‌ மில்லை, 


திருக்கருவைக்கலித்துறையந்தாதி. 15 


உடல்‌ நிலைகுலைந்து அழியுக்சருணத்தி விருத்தலால்‌, அத அடியோடு 
செடுதற்குமுன்னே அவ்வுடலினுள்ளிருக்கும்‌ உயிர்‌ ஈற்ததிபெறுமாறு வெ 
பெருமானை வணங்குவதே இப்போது செய்வதற்குஉரிய சச்சஉபாய மென்‌ 
பதாம்‌.  மேவலரூர்ககுவதன்‌் முன்னெரித்தோர்‌ ' என்ற தொடர்‌ - சிவபிரான்‌ 
தமக்குப்பகைவராய்‌ எதிர்ந்த திரிபுரத்துஅசரர்களை அழித்ததபோல, அப்‌ 
பிரானைச்சார்ந்த மது திவினைகளையும்‌ அக்கடவுள்‌ மிச எளிதில்‌ எரித்து 
விடுவ ரென்ற சருத்தைக்‌ குறிப்பித்தலால்‌, கநத்துடையடைமோமியணி 
யின்‌ பாற்படும்‌. மேவலரூர்ஈகுவதன்‌ முன்னெரித்தோர்‌ என்றது - காரியத்‌ 
தின விரைவைக்‌ குறிக்கும்‌; இவ்வாறு காரியம்‌ முன்னும்‌ காரணம்‌ பின்‌ 
னும்‌ நிசழ்ச்தனவாசச்‌ கூறுவது - மீகையுயர்வுநவிற்சியணி ; இதனை, வட 
தூலார்‌ அதீயந்தாதிமமோக்தி யென்பார்‌, இளமைப்பருவம்‌ கழியுக்காலத் தில்‌ 
தீன்னுடனிருக்த அழகும்‌ அழிதல்‌ இயல்பாதலால்‌ * வனப்போடு இளமையும்‌ 
போயது! என்றும்‌, மு. துமைப்பருவம பிணிக்கும்‌ துன்பத்‌ துக்கும்‌ ஆதாரமா 
யிருத்தலால்‌ ( புகுவது மூப்பு) இனி மிகுவது மோயுக்‌ துயரும்‌” என்றும்‌, 
வெகு விரைவில்‌ ஈடேறுதல்‌ கர்மம்‌ ஜ்ஞாஈம்‌ முதலிய உபாயங்களால்‌ இயலா 
தாசையால்‌ ௮வற்றையொழித்துச்‌ வெபெருமான்‌ திருவடிகளை உபாயமாசக்‌ 
கொள்ளுதலே எளிதில்‌ ஈடேறுதற்குடரிய உபாய மென்பார்‌ 4 களவீசரை 
நாம்‌ பணியத்தகுவது ; இதபோலுஞ்‌ சதிரில்லை ? என்றுங்‌ கூறினார்‌. 

மிகுவது மோயுட்‌ துயரும்‌ ௪ ஒருமைப்பன்மைவழுவமைதி : தனித்தனி 
மிகுவது என்ச. மேவலர்‌ - பொருந்தாதவர்‌ எனப்‌ பசைவர்க்குக்‌ காரணக்‌ 
குறி. ஈசர்‌ - எல்லாப்பொருளையும்‌ கியமிப்பவர்‌ : வடசொல்‌, பணிய என்னும்‌ 
செயவெனெச்சம்‌, சொழிற்பெயர்த்தன்மைப்பட்டு | தகுவது” என்ற பய 
னிலைச்கு எழுவாயாக நின்றது. சதிர்‌ - சதுரனிடத்திலுள்ள குணம்‌. 


மேவலநர்எரித்த கதை :_தாரகாசரன அபுத்திரர்களாடிய வித்யு்மாலி 
தாரகாஷன்‌ கமலாக்ஷன்‌ என்னும்‌ மூவரும்‌ மிக்கதவஞ்செய்து பிரமனிடம்‌ 
பெருவரம்பெற்று மயனென்பவனால்‌ சுவர்க்கம்‌ பூமி பாதாளம்‌ என்னும்‌ 
மூன்று இடங்களிலும்‌ முறையே பொன்‌ வெள்ளி இரும்பினால்‌ ௮ரண்வகுத்து 
இயற்றப்பட்டு இகாயமார்க்கத்திற்‌ சஞ்சரிக்கும்‌ தன்மையையுடைய மூன்று 
பட்டணங்களைப்‌ பெற்றுச்‌ வெபூஜைசெய்துகொண்டு அச்சிவபக்‌ தியின்‌ மடி 
மையால்‌ எவர்க்கும்‌ ௮ழிச்சவொண்ணாசவராய்‌ அத்தகைய மற்றும்பல அசுரர்க 
ளோடு அந்கசரங்களுடனே தாம்நினைத்தஇடங்களிற்‌ பறந்துசென்று பல 
விடங்களின்மேலும்‌ இறார்து அவ்வவ்விடங்களைப்‌ பாழாக்‌வெருகையில்‌, அத்‌ 
துன்பத்தைப்‌ பொறுச்சமாட்டாத தேவர்‌ முனிவர்‌ முதலியோரது வேண்டு 
கோளினால்‌ திருமால்‌ மாயையினால்‌ ஜிசாவதாரமும்‌ புத்தாவதாரமுரு செய்து 
பற்பலதியவழிகளைக்‌ கற்பித்து உபதேசித்து மயக்கி அவ்வசுரர்களைச்‌ வெ 
தீவேஷிசளாசச்‌ செய்துவிட்டபின்பு, தேவர்கள்பிரார்த்தனைப்படி சவபெரு' 
மான்‌ பூமியைத்‌ தேராசவும்‌, சந்திரகுரியர்களைத்‌ ' சேர்ச்சக்சரல்களாசவும்‌, 
நான்கு வேதங்களையும்‌ ஈான்கு குதிரைகளாசவும்‌, பிரமனைச்‌ சாரதியாகவும்‌, 
மகாமேருவை வில்லாகவும்‌, ஆதிசெஷனை வில்காணியாகவும்‌, விஷ்ணுவை 


16 திருக்கருவைக்கலித்‌ துறையந்தாதி, 


'வாயுவாயெ றெகு அ௮மைர்து அக்னியை முனையாகவுடைய ௮ம்பாசவும்‌) 
மற்றைத்தேவர்களைப்‌ பிறபோர்க்கருவிசளாகவும்‌ அமைத்துக்கொண்டு யுத்த 
சன்னத்தனாபிச்‌ சென்று போர்செய்ய யத்தனித துப்‌ புன்சிரிப்புச்செய்து அச்‌ 
சிரிப்பினின்று தோன்றிய நெருப்பினால்‌ அவ்வசுரர்கள்‌ பலரையும்‌ பட்ட 
ணங்களோடு எரித்தருளின னென்பதாம்‌, (௧0) 


11. ச துரானன ணர்‌ இருகெமொ லஞ்ச தமகனுல்‌ 
க திராயிரம்விரிக்குஞ்சுடரோ னுங்கலா தரனு 
மதிரார்கலிக்கிறையுக்தொழுதேத்தவருள்‌ புரிக்தோன்‌ 
முதிசாமுகிழ்முலையொப்பனைகேள்வன்முகலிங்கனே. 


(இ-ள்‌.) முதிரா - இளமைமாறாத,; முடுழ்‌ மூலை - தாமரையரும்பு 
போன்ற தனங்களையுடைய, ஒப்பனை - ஒப்பனையம்மைக்கு, கேள்வன்‌ - கணவ 
னாய, முகலிங்கன்‌ - முசலிங்கப்பெருமான்‌,--சதச ஆனனனும்‌ - (நான்கு 
இச்சையும்‌ கோச்யெ) நான்கு முகங்களையுடைய பிரமனும்‌, திரு நெடு மாலும்‌- 
ஸ்ரீமகாவிஷ்ணுவும்‌, சசமகனும்‌ - நூறுஅசுவமேதயாகங்கள்‌ செய்து தேவ 
ராஜ்யத்தைப்பெற்ற இந்திரனும, ஆயிரம்‌ கதிர்‌ விரிக்கும்‌ சுடரோனும்‌ - 
(தன து) ஆயிரங்ரெணங்களை வெளிவீசுனெ ற சூரியனும்‌, கலாதரனும்‌ - (பதி 
னாற) கலைகளைத்‌ தரித்தவனான சர்திரனும்‌, அதிர்‌ ஆர்சலிக்கு இறையும்‌ - 
ஒவிக்னெற கடலுக்கு அரசனாகிய வருணனும்‌, தொழுது ஏத்த - வணங்கித்‌ 
அ திக்க, அருள்‌ புரிக்சோன்‌ - கருணை செய்தான்‌ ; (எ - ழு.) 

பிரமன்‌ முதலிய எல்லாத்தேவர்களும்‌ வெபிரான து திருவருளினாலேயே 
ஸத்தை பெறுன்றன ரென்று அச்சிவபிரானது தேவாதிதேவனாந்தன்மை 
யை வெளியிட்டவாறு. கதிர்‌ ஆயிரம்‌ விரிக்குஞ்‌ சடரோன்‌ - ஸஹஸ்ரரெண 
னை சூரியன்‌. ச .துரா55ன்‌, பபதமகன்‌, கலாதரன்‌, முகலிங்கன்‌ . வடசொற்‌ 
கள்‌. ஆர்சலி - நிறைந்ததசையையுடைய.து எனப்‌ பொருள்படுங்‌ காரணக்‌ 
குறி; வினைத்தொகசைப்புறத்துப்‌ பிறந்த அன்மொழித்தொகை, இச்சொல்‌, 

அதிர்‌? என்ற அடைமொழி பெற்றுவந்ததனால்‌ உறுப்புப்பொருள்‌ கருதாது 
சடலென்ற மாத்திரமாக நின்‌றதென்க. “ பெற்றாள்‌ சசதண்டங்களனை தீதும்‌ 
மவைபெற்றும்‌, முற்ராமுகிழ்முலையாள்‌ '' என்ப வாதலால்‌, “ முதிராமுிழ்‌ 
முலை யொப்பனை ' என்றார்‌, (கக) 
12, முகலிக்சன்றென்கருவைக்களவீசன்முதல்வனன்பர்‌ 
புகலிங்குலிகச்சடிலப்பிரான புழைக்கையுரிநல்‌ 
லகலிங்கமாகவுடுத்தோனடியர்க்கடிமைசெய்யா 
தகலிங்கெவனெஞ்சமேமுத்‌ திசார்‌ தலெளிதல்லவே. 
(இ - ள்‌.) நெஞ்சமே! முதல்வன்‌ - முழுமுதற்கடவுளும, அன்பர்‌ 
புகல்‌ - சொண்டர்சட்கு “அடைக்கலமாயிருப்பவனும்‌, இங்குலிகம்‌ சடிலம்‌ 


பிரான்‌ - சாதிலிங்கம்‌ போன்ற [செர்நிறமாகிய] சடைமுடியையுடைய 
தலைவனும்‌, புழைக்‌ சை உரி கல்ல கலிங்கம்‌ ஆச உடுத்தோன்‌ - யானைச்‌ 


திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 17 


தோலைச்‌ றந்த நுடையாகச்‌ தரித்தவனும்‌, முகலிங்கன்‌ - முகலிங்கனென்‌ 
னும்‌ திருமாமமுடையவனலுமாயெ, தென்‌ கருவை கள ஈசன்‌ - தெற்கன்க 
ணுள்ள திருக்கருலையிற்‌ களாமரத்தின்‌ மீழ்‌ எழுக்தருளியிருக்கின்‌ ற சவபெரு 
மான த, அடியர்க்கு - அடியார்களுக்கு, அடிமை செய்யாது - சொண்டுசெய்‌ 
யாமல்‌, இங்கு-இப்போ ௫, இகல்‌ - மாறுபவெது, எவன்‌ - யாதுகாரணமோ ? 
(நீ இவ்வாறே இருப்பாயாயின்‌), முத்தி சார்தல்‌ - நற்கதியடைதல்‌, எளிது 
அல்ல - எளிமையான காரியமாகா ௫ [மிசவும்‌ அருமையானதேயாம்‌]; (௪ - று.) 

வெபிரானடியார்கட்கு அடிமைசெய்தால்தான்‌ முத்திசித்திக்கு மென்று 
தமது நெஞ்சத்தை நோக்டு உபதேரித்தவாறு. அன்பர்‌ புகல்‌ இங்குவிகச்‌ 
சடிலப்‌ பிரான்‌ என்று ஒருதொடராக எடுத்து - தொண்டர்களால்‌ த திசெய்‌ 
யப்படுகின்‌ ற செக்கிறமான சடைமுடியையுடைய கடவுள்‌ என்றும்‌ உரைக்க 
லாம்‌. இப்பொருளில்‌, புகல்‌ என்பது - வினைத்தொகையாம்‌ ; முன்னைய 
பொருளில்‌, புகுதற்கு உரிய இடம்‌ எனக்‌ காரணக்குறியால்‌ வந்த பெயர்ச்‌ 
சொல்‌, புழைக்கை- தவாரத்தையுடைய துதிக்கையையுடையது என வேற்‌ 
றுமைத்தொகையன்மொழி, உரி - உரித்தெடுக்கப்படுவது; தோல்‌: செயப்‌ 
படுபொருள்‌ விகுதி புணர்க்து கெட்ட பெயர்‌. (கெடாதாயின்‌, உரிவையென 
நிற்கும்‌.) முத்திமுக்தி; பற்றுக்களை விட்டு அடையுமிடமென வடமொ 
ழிச்சாரணச்ிறப்புப்பெயர்‌: * வீடு? என்ற தமிழ்மொழியும்‌ இப்பொருளதே., 

புழைக்கையுரியைக்‌ கலிங்கமாக உடூத்த கதை:-—அருர்தவமியற்றிப்‌ 
பெருவரம்பெற்ற கஜாசரனென்பவன்‌ தேவர்‌ முனிவர்‌ முதலியோரை இடை 
விடாது வருத்தித்‌ துரத்த, ௮ஞ்சியோடிவர்து சரணமடைக்த அவர்களது 
வேண்டுகோளினாற்‌ பரமவென்‌ சென்று தன்னை யெதிர்த்துப்‌ போர்செய்ய 
வந்த அவ்வசுரனைக்‌ காலாலுதைத்துத்தள்ளிக்‌ கொன்று தோலையுரித்துப்‌ 
போர்த்தன னென்பதாம்‌. இனி, தாருகவனத்துமுனிவ ரேவிய யானையி 
னுட்‌ சென்று உருத்திரமூர்த்தி உடல்பிளக்து அதனுரிவையைப்‌ போர்த்‌ 
துச்கசொண்டன னென்றுங்‌ கூறுவர்‌, 

இச்செய்யுளில்‌ திரிபு என்னுஞ்‌ சொல்லணி காண்க. இரிபாவது - ஒவ்‌ 
வோரசடியிலும்‌ முதலெழு,ச்துமாச்கிரம்‌ வேறுபட்டிறாக்க, இரண்டு முதலிய 
பலஎழுத்துக்கள்‌ ஒன்றிகின்று பொருள்‌ வேறுபடுவது ; இதனையும்‌ யமக 
வகையி லடக்குவர்‌ ஒருசாரார்‌. (௧௨) 


18. அல்லும்பகலுமொ ழியா துதம்புகழாதரித்துச்‌ 
சொல்லும்படி க்குக்கவிராவளித்தெனளைத்தொண்டுகொண்டார்‌ 
வல்‌ லுங்குழைமுலையொப்பனைபாகர்வரிசிலையாக்‌ 
கல்லுக்குழைத்தபுயத்தர்‌களாநிழற்கண்ணுதலே. 

(இஃ ன்‌.) வல்லும்‌ குழை முலை ஒப்பனை பாகர்‌ - (ஒப்பாகமாட்டாமை” 
யாற்‌) சூதாசெறாவியும்‌ தளர்க்து பின்னிடுகின்ற 'கனங்களையுடைய உமா 
தேவியை லாமபாகச்தி லுடையவரும்‌, வரி சிலை ஆ கல்லும்‌ குழைத்த புயத்‌ 
தீர்‌ - சட்டமைந்த வில்லாக மகாமேருமலையையும்‌ வளைத்த திறாக்சையை 

8 


18 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 


யுடையவரும்‌, சளா நிழல்‌ கண்‌ நுதல்‌ - திராக்களாநிழலி லமர்ந்த நெற்றிச்‌ 
கண்ணையுடையவருமாயெ செபெருமான்‌,-— தம்‌ புகழ்‌ - தமது இருச்சத்‌ 
தியை, ஆதரித்து - விரும்பி, அல்லும்‌ பகலும்‌ ஒழியாது சொல்லும்‌ படிக்கு - 
இரவும்‌ பகலும்‌ இடைவிடாது சொல்லுமாறு, சவி ரா அளித்து - கவி பாட 
வல்ல நாவைச்‌ தந்து, எனை தொண்டு கொண்டார்‌ - என்னை அடிமையாக்கிச்‌ 
கொண்டார்‌ ; (௭ - று.) 

இரும்பை ரஸமிட்டுப்‌ பொன்னாக்குவ தபோல, 8ம்பொறிகட்கு இலக்‌ 
சாடுச்‌ கல்நெஞ்சனாய்த்‌ நிரிர்த என்னைத்‌ திருவருள்ரோக்கஞ்செய்து திறாத்‌ 
திப்‌ பணிகொண்டு எப்பொழுதும்‌ தனது திருப்புகழ்களையே கவிபாடி தீ ததி 
ச்குங்‌ கவசச்‌,தியையுங்‌ கொடுச்தருளினன்‌ இறைவ னென்பதாம்‌; “(ஈன்சவிஞ 
சை வியனாவளித்து நாடோறுட்‌, தன்சழலே பாடுந்‌ தரமளித்தான்‌ '' என்றார்‌ 
வெண்பாவர்தர தியிலும்‌. மகளிம்தனத்துக்குப்‌ பிரசித்தஉபமானமாகக்‌ கூறப்‌ 
படுபின்‌ ற சூசாடுசருவியையும்‌ தனது அமூெமிகு தியால்‌ குழையச்செய்ன்‌ ற 
தனங்கள்‌ என்று உபமானத்திற்கு உபமேயத்தினுங்‌ குறைபாடுதோன்றக்‌ 
கூறியது - எதிர்நிலையணியின்பாற்படும்‌. வரிசலையாச்‌ கல்லைக்குழைத்த புயத்‌ 
தா என்ற தொடர்‌ - என தசன்னெஞ்சையும்‌ தம்திறத்துச்‌ குழையச்செய்து 
கவிபாடுவித்தற்கு ஏற்ற இறமுடையவர்‌ என்ற பொருளைக்‌ குறிப்பிக்கும்‌. 
இவ்வாறு ஒருபொருளை உட்கொள்ளுமாறு அடைமொழியமையவைத்தது - 
கநத்துடையடைமோழியணியாம்‌. வல்லும்‌, கல்லும்‌, உம்மை - உயர்வுரிறெப்பு. 
கல்‌ என்ற பொதுப்பெயர்‌ இங்குச்‌ சிறப்பாய்‌, மேருமலையைக்‌ குறித்தது, 
ஆ - ௮௪ என்பதன்‌ விகாரம்‌, கண்றுதல்‌ - கண்ணே நுதலிலுடையவசென 
வேற்றுமைத்தொகைப்புறத்துப்பிறந்த அன்மொழித்தொலக. (௧௩) 


14, கண்கொண்டுபார்த்தவிடக்கொறுந்தோன்‌.றுங்கருவைப்பிரான்‌ 
விண்சொண்ட திங்கள்‌ குடி கொண்டவேணியும்வெண்ணகையும்‌ 
பண்கொண்டவேதப்பவளச்செவவாயும்பணைப்புயமுர்‌ 
தண்கொண்டகொன்றைத்திருமார்புந்தாமரைத்தாள்களுமே. 

(இ-ள்‌.) கருவை பிரான்‌ - திருக்கருவையிலெழுர்தருளியிருக்குஞ்‌ வெ 
பிரான அ, விண்‌ கொண்ட திங்கள்‌ குடி கொண்ட வேணியும்‌ - வானத்திற்‌ 
சஞ்சரிக்கின்‌ற பிறைச்சந்திரன்‌ தங்கப்பெற்ற சடைமுடியும்‌, வெள்‌ ஈசையும்‌- 
வெண்மையான சிரிப்பும்‌, பண்‌ கொண்ட வேதம்‌ பவளம்‌ செம்‌ வாயும்‌ - ஸ்வ 
ரங்களைக்கொண்டுள்ள வேதங்களை முதலில்வெளியிட்ட பவழம்போலச்‌ செந்த 
லாயும்‌, பணை புயமும்‌ - பருத்த இருக்கைகளும்‌, தண்‌ சொண்ட கொன்றை 
திருமார்பும்‌ - குளிர்ச்சிபொருந்திய சொன்‌ ஹைமலர்மாலையை யணிகர்‌ த அழகிய 
இருமார்பும்‌, தாமரை தாள்களும்‌ ௪ செந்தாமரைமலர்போன்ற திருவடி.களும்‌, 
கண்‌ கொண்டு பார்த்த இடம்‌ தொறும்‌ தோன்றும்‌ - (எனது) சண்பார்வை 
செல்லுமிட மு.மு.துங்‌ காணப்படும்‌ ; (௭- று.) 

எப்போதும்‌ இருக்கறாவைச்‌ சிவபிரானையே இடைவிடாமல்‌ தியானிக்‌ 
இன்ற எனது அந்தத்தியானத்தின்‌ முதிர்ச்சயொல்‌ வெபெருமான து திருவுரு 


திருக்கருவைக்கலித்‌ துறையந்தாதி, 19 


வம்‌ எப்போதும்‌ என்‌ சண்செல்லுமிடங்களிலெல்லாம்‌ வெளிப்பட்டுத்தோன்று 
மென்பதாம்‌ : *'என்சண்ணிடத்‌இிலகலாதசெல்வ னெழிலார்சளாவின்‌ முதல்‌ 
வன்‌ '! என்றார்‌ பதிற்றுப்பத்தந்தா தியிலும்‌. கடவுளின்‌ கேசாதிபாதபரியர்த 
மான அவயவங்களில்‌ ஈடுபட்டுக்‌ கூறியவாறு. சிரிக்கும்போது பற்சளினொளி 
வெளித்தொன்‌ றுதல்பற்றி, வெள்ளொளி யெனப்பட்டது ; பற்களின்‌ வெள்‌ 
ளொளியை ஈகைமேலேற்றிச்கூறிய உபசாரவழக்கு. வேதம்‌ - உதாத்தம்‌ அறு 
தாதீதம்‌ ஸ்வரிதம்‌ ப்ரசயம்‌ என்னும்‌ சான்குஸ்வரங்களையுடைய தாதலால்‌, 
! பண்கொண்டவேசம்‌ என்று கூறப்பட்டது. வெபிரான்‌ ஆதியில்‌ தமது 
திருவாக்கால்‌ வேதங்களை வெளியிட்டமைபற்றி, “ வேதப்பவளச்செவ்லாய்‌ 
என்றார்‌ : * மறைமுதற்கிளந்தவாயான்‌ மதிமுிழ்முடித்தவேணி, யிறையர்‌ '? 
என்‌ றதுங்‌ காண்க, (௧௪) 


15. தாளாலுதைக்த அகூற்றுவனமார்பந்தடக்கையுகர்‌ 
வாளாலறுத்ததுகான்முகன்சென்னிமணிவலயத்‌ 
தோளால்வளைத்த அமா மேருநெற்றிச்சுடர்வீழியால்‌ 
வேளாடல்செற்றகருவாபுரியுறைவிண்ணவனே, 


(இ-ன்‌.) சருவா புரி உறை விண்ணவன்‌ - திருக்கருவையெனனும்‌ 
தலத்தி லெழுந்சருளியிருக்ன்‌ ற வெபெருமான்‌, (தன), தாளால்‌ - பாதத்‌ 
தால்‌, உதைத்தது - உதைதீதுத்தள்ளியது, கூற்றுவன்‌ மார்பம்‌ - யமனது மார்‌ 
பாகும்‌: தட கை உ௫ர்‌ வாளால்‌ - பெரியசையிலுள்ள ஈகங்களாகெய வாளி 
னால்‌, அறுத்தது - இள்ளியறுத்த.த, நான்முகன்‌ சென்னி * பிரடனது (896 
தார்‌) தலையாகும்‌; மணி வலயம்‌ தொளால்‌- இரத்தின மிழைத்துச்செய்த (சேயா 
மெனப்படும்‌) வளையலை யணிந்த தொளினால்‌, வளைத்தது - (வில்லாக) வளைத்‌ 
சீது, மா மேரு - மகாமேருபர்வதமாகும்‌ ; நெற்றி சுடர்‌ விழியால்‌ - நெற்றியி 
லுள்ள அக்சனிஸ்லூபமான திருச்சண்ணினால்‌, செற்ற(த) - எரித்தழிச்‌ 
தீதி; வேள்‌ ஆடல்‌ - மன்மதன த வலிய உடம்பாகும்‌ ; (௭ - று.) 


சிவபெருமான்‌ செயற்கரியதொழிலைச்‌ செய்து தனது உறுப்புக்களாற்‌ 
பகைவரை வலியொடுக்கும்‌ பேராற்றல்படைத்தவ னென்பதாம்‌: 4! மூரலாற்‌ 
ரூளான்‌ முளரித்திருக்சண்ணாற்‌, சாருலாஞ்சோலைச்‌ கருவேசர்‌ - நேரலரூர்‌; 
சுட்டார்‌ வெங்கூற்றை யுதைத்தார்‌ தொல்வேளையெய்ய, வொட்டாதெரித்தா 
ருடல்‌ '? என்றார்‌ வெண்பாவந்தா தியிலும்‌. 


வேள்‌ - விருப்பம்‌ ) ஆண்பெண்களுக்கு விருப்பத்தை யுண்டாக்குங்‌ கட 
வுளுக்கு ஆகுபெயர்‌ : இனி, சண்டாரால்‌ விரும்பப்படுக்‌ சட்டழகையுடையவ 
னெனினுமாம்‌ : இச்சொல்‌ முருகக்கடவுளுக்கும்‌ பெயராக வழங்குத லண்டு; 
இங்கு முன்னும்‌ பின்னும்‌ வந்த சொற்களால்‌, சாமவேளை யுணர்த்திற்று, 
ஆடல்‌ - அடல்‌ என்பதன்‌ நீட்டல்‌ : வவிமையென்ப த பொருள்‌ : அகுபெய 
சால்‌, வலிமையையுடைய உடலை யுணர்த்திற்று: இனி, ஆடல்‌ - தன்மீது 
மலரம்புகளை யெய்த குறும்புத்சொழில்‌ எனினுமாம்‌ ; இப்பொருளில்‌, இச்‌ 


20 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 


சொல்‌ - (ஆடு என்னும்‌ முதனிலையடியாகப்‌ பிறந்த தொழிற்பெயர்‌. செற்ற- 
செற்றது என்பதன்‌ விகாரம்‌; இனி, இச்சொல்லை இவ்வாறுசொள்ளாமல்‌ 
பெயசெச்சமாசச்சொண்டு, 'நெற்றிச்சுடர்விழியால்‌ வேளாடல்செற்ற' என்ற 
தொடரை : கருவாபுரியுறைவிண்ணவன்‌ ' என்ற தொடர்க்கு அடைமொழி 
யாக்கி, சவபெருமான த திறமையை விளச்சவேண்டி முதல்மூன்‌ றடிகளிலும்‌ 
அப்பிரான த ஒவ்வோருறுப்புச்‌ செய்த தொழிலைக்‌ கூறிய ஆசிரியர்‌ ஈற்றடியி 
லும்‌ அவ்வாறே கூறாது அடைமொழியாகக்‌ கூறினா ரெனின்‌, கீழ்ச்க.றிவந்த 
வகையினும்‌ மாறுபடவுரைத்ததாகு மாதலால்‌, எடுப்பழிவு [ப்ரக்ரமபங்கம்‌] 
என்னுங்‌ குற்றமாம்‌; அன்றியும்‌, ஒன்றுசெய்ததொழிலைப்பற்றிச்‌ சொல்ல 
வேண்டியவிடத்து அதனைத்‌ சனியே எடுத்துக்கூறா து அடைமொழியினுட்‌ 
புகவைத்தலும்‌ ஒரு குற்றமாம்‌ ; இதனை, வடழாலார்‌ (அவிம்ருஷ்டவிதேயாம்‌ 
ஸம்‌” என்பர்‌. இச்செய்யுளிலுள்ள ஒவ்வொரு வாக்கியத்திலும்‌ செயப்படு 
பொருள்‌ செய்ததுபோலக்‌ கூறப்பட்டது ; 'செயப்படுபொருளைச்‌ செய்‌ 
ததிபோலத்‌, தொழிற்படச்‌ சளெத்தலும்‌ வழக்கினு ளுரித்தே” என்றார்‌ 
நன்னூலார்‌. 


' தாளாலுதைத்தது கூற்றுவன்‌ மார்பம்‌ என்பதிலடங்கிய கதை:-- 
மிருகண்டு என்னும்‌ முனிவன்‌ பிள்ளையில்லாக்குறையால்‌ பிரமனைக்குறித்‌ 
துப்‌ பெருர்தவஞ்செய்தபோது பிரமன்‌ பி.ரதியக்மாக,  அறிவினமையும்‌ 
உறுப்புக்குறையும்‌ பெரும்பிணியும்‌ தீக்குணமு முடையனாய்‌ ,நூறுபிராயம்‌ 
உயீர்லாமும்‌ புதல்வன்‌ வேண்டுமோ ? கூரிய அறிவும்‌ அழயெ வடிவமும்‌ 
கோயின்மையும்‌ நற்குணமுமுடையனாய்ப்‌ பதினாறுபிராயமே வாழும்‌ குமா 
சன்‌ வேண்டுமோ ? இவ்விரண்டில்‌ நீ விரும்புவது யாது?” என்று வினாவ, 
முனிவன்‌ “ஆயுள்‌ சறிதெயெனினும்‌ அறிவும்‌ அழகும்‌ குணமுஞ்‌ சிறக்து பிணி 
யிலனாகுஞ்‌ சற்புத்‌திரனையே வேண்டுகின்றேன்‌ ' என்று தன்கருத்தை விண்‌ 
ணப்பிக்க, மான்முகச்சடவுள்‌ அவ்வாறே அறுக்கெரடுத்தனன்‌. அங்ஙனம்‌ 
ஊழ்வினையாற்‌ பதினாறுபிராயம்‌ பெற்றுப்‌ பிறந்த புத்திரனான மார்ச்கண்டே 
யன்‌ தனது அற்பாயுசைக்‌ குறித்து வருந்திய தாய்தந்தையரைச்‌ தேற்றித்‌ 
தான்‌ விதியைக்கடந்து வருவதாகச்‌ சொல்லி, திர்ச்சாயுசபெறுதற்பொருட்‌ 
டுத்‌ தினர்தொறுஞ்‌ சிவபூஜை செய்து வருகையில்‌, பதினாறுபிராயம்‌ பூர்த்தி 
யாகவே, யமன்‌ தூதரை யனுப்ப, அவர்கள்‌ மார்க்கண்டேயனது தவக்கன 
லால்‌ ௮வனையணுசமாட்டாது அவன்‌ செய்யுஞ்‌ சவெபூசைச்சிறப்பைச்‌ கண்டு 
அஞ்சி வெருண்டோடி யமனிடஞ்‌ செய்திசொல்ல, யமனும்‌ கோபித்துதீ 
தனது மந்திரியான காலனை யேவ, அவன்‌ வந்து ஈயபயங்களால்‌ அழைக்கவும்‌ 
மார்ச்சண்டேயன்‌ ' வரமாட்டேன்‌ ' என்றுசொல்லிவிட, பிறகு, யமன்‌ மிகச்‌ 
கொதித்துத தானே கேரில்வ6த மார்க்கண்டேயனைச்‌ காலபாசத்தாம்‌ கட்டி 
யிமுக்கதீ தொடங்குகையில்‌, : அம்முனிகுமாரன சிவலிங்கத்தைத்‌ தழுவிச்‌ 
கொள்ள, யமன்‌ வெலிங்கமுமுட்பட வலித்திழுக்கும்போது அளவிலாற்ற 
லுடையவனான சிவபிரான்‌ கோபாறுக்‌கிரகங்களுடன்‌ அங்குநின்று வெளிப்‌ 
பட்டு யமனைக்‌ சகாலாலுதைத்துத்தள்ளி முனிமசனுக்கு என்றும்‌ பதினாறு 


திருக்கருவைக்கலித்‌ துறையந்தா தி. | 


பிராயமாகவே அரேககற்பகாலமளவும்‌ இனிதவாமும்படி இர்ச்சாயுசுகொடுத்‌ 
தருளின னென்பதாம்‌, 


நான்ழகன்‌ சேன்னி யறுத்த கதை:--ஒருசாலத்திற்‌ பிரமன்‌ தானே 
முதீற்கடவுளென்று கூறிச்‌ செருக்குற்றிருக்கையில்‌, வெபெருமான்‌ தானே 
முதல்வனென்று தெரிவிக்குமாறு இவ்வியசொருபத்சோடு அவனெதிரில்‌ 
தோன்ற, அப்பிரமன த 8ந்தாம்முகம்‌ £ என துநெற்றியினின்‌ று தோன்றிய 
நீயோ முதல்வன்‌ ?' என்றுகூறிச்‌ சிவனைப்‌ பழித்தவளவில்‌, அப்பெருமான்‌ 
தீனது அம்சமான வைரவமூர்தீதியை மநோக்கியருள, அவன்‌ தனது இடக்கை 
விரலின்‌ ஈக. து நுனியால்‌ அவ்வைர்தாந்தலையைக்‌ கொய்துவிட, அக்கபாலம்‌ 
அப்படியே அவன்கையி லொட்டிச்கொள்ளுதலும்‌, உருத்திரமூர்த்தி தரு 
மச்சை உலகத்தவர்‌ அறிர்து அறுஷ்டிக்குமாறு தான்‌ ௮றஷ்டித்தச்காட்டும்‌ 
படி வயிரவனை ரோக்‌,  இப்பாவர்‌ தொலைய நீ பிச்சையெடுக்கவேண்டும்‌ 
என்று உரைக்க, அவன்‌ அங்ஙனமே பலகாலம்‌ பலதலங்களிலுஞ்‌ சென்று 
கைக்கபாலத்தொடு பிகாடாஈஞ்செய்.து திரிர்து, பின்பு சாசியைச்சேர்சையில்‌ 
அந்த கேத்திரமகிமையால்‌ உடனே கபாலம்‌ கையைவிட்டுநீங்கிற்‌ நென்ப 
தாம்‌. 
வேளாடல்‌ சேற்ற கதை:--முன்னொருகாலத்திலே சைலாசகிரியில்‌ 
சிவபிரான்‌ சனகர்முதலிய நால்வர்க்கு யோகநிலையை யுணர்த்துதற்பொருட்‌ 
டுத்‌ தான்‌ யோகஞ்செய்துசொண்டிருச்‌ கையில்‌, பிரமனேவலால்‌ மலரம்புகளை 
யெய்து தனது தவத்தைக்‌ கெடுச்சலுற்ற மன்மதனைச்‌ சினர்து நெற்றிக்‌ 
கண்ணைவிழித்து அதன்ரெருப்புக்கு இரையாய்‌ உடம்புஎரிர்‌,து சாம்பலாய்ப்‌ 
போம்படி செய்தன னென்பதாம்‌. இவ்வரலாற்றினால்‌, மெல்லிய மலரம்பா 
இய கருவியைக்கொண்டே பிரமன்‌ முதல்‌ எறும்பீறாகவுள்ள எல்லாவுயிர்களை 
யும்‌ வெல்லும்‌ வில்வன்மையுடைய மன்மதனையும்‌ மிச எளிதில்‌ வென்றன 
னெனச்‌ சவெபிசானது வெற்றித்திறம்‌ விளங்கும்‌. (கடு) 
16. விண்ணிடுவில்‌ ஓம்புனன்‌ மேற்குமிழியுமின்னுமென்ன 

மண்ணிடைத்தோன்றியழியுமிக்காயத்தைமாய்விலதென்‌ 

றெண்ணிடுமெண்ணந்தவிர்த்தழியாமுத்தியேறுதற்குப்‌ 

பண்ணிடுமேணிகண்டீர்களவிசர்பொற்பா தங்களே, 


(இ-ள்‌.) களவீசர்‌ - இருச்சளாமய) த்தின்‌ £ ழெழுர்தருளியிராக்கிற வ 
பெருமானது, பொன்‌ பாதங்கள்‌ - அழயெ திருவடிகள்‌, விண்‌ இடு வில்‌ 
லும்‌ - வானத்தில்‌ தோன்றுகின்ற இந்திரதறுசும்‌, புனல்‌ மேல்‌ குமிழியும்‌ - 
நீரினிடச் துத்‌ தோன்றுகின்ற மொக்குளும்‌, மின்னும்‌ - மின்ன லும்‌, என்ன - 
போல, மண்ணிடை தோன்றி அழியும்‌ - பூமியில்‌ தோன்றி இறக்கின்ற, இ 
காயத்தை - இந்த மணிதசரீரத்தை, மாய்வு இலது என்று - அழியாமல்‌ 
நிலைத்து நிற்பது என்று, எண்ணிடும்‌ - (அஜஞாசுத்தால்‌) நினைக்கின்ற, எண்‌ 
ணம்‌ - எண்ணத்தை, தவிர்த்து - ரீக, அழியா முத்தி ஏறுதற்கு - (எப்பொழு 
தம்‌) அழியாமல்‌ நிலைச்‌ துநிற்கின்ற முத்தியுலகச்தில்‌ ஏறிச்செல்வதற்கு, பண்‌ 


ன 3 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 


ணிடும்‌ - ௮மைக்சப்பட்டுள்ள, ஏணி - உபாயமாகும்‌; (எ - று.)--கண்டீர்‌ - 
முன்னிலையசை ; தேற்ற மெனினுமாம்‌, 


ிழிடத்திலிருந்து மேலிடத்தி லேறுதற்கு ஏணி இன்றியமையாச்‌ கருவி 
யாதல்போல, நிலவுலகதீ திலிருந்து மேலுலகமாகய முத்தியுலசத்தி லேறுதற்‌ 
குச்‌ சிெபெருமான அ திருவடிகள்‌ இன்றியமையாத உபாயமாகு மென்பதாம்‌; 
“ ஏணியாம்‌ மாக்ச திக்குக்‌ கண்ணன்‌ இருவல்லிக்‌, கேணியான்‌ சீர்‌?” என்றார்‌ 
பிறரும்‌. இர்திரவில்லும்‌ நீர்க்குமிழியும்‌ மின்னலும்‌ இப்பொழுது தோன்றவ 
தென்று முன்புதெரியா திருந்து சடக்கென த்தோன்‌ றி உடனே உருவழிக்து 
மாய்வதில்‌, உடம்பிற்கு உவமையாம்‌ ; '* வாணிடுவில்லின்வரவு, ?? “£ படுமழை 
மொக்குளிற்‌ பல்காலுந்தோன்‌ றிக்‌, கெடுமிகதோர்யாக்கை,” “ மின்னின்னிலை 


) என்பன காண்க, '( நில்லாதவற்றை நிலையின 
தறை 


யில மன்னுயிராக்கைகள்‌ ? 
வென்‌ வரும்‌, புல்லறிவாண்மை கடை'' என்றவாறு நிலையில்லாத உடம்பை 
நிலையுள்ளதென்‌ ற மாறாகக்கரு துதல்‌ புல்லறி-வாகு சலால்‌,௩ற்க திபெறவிரும்பி 
நல்லறிவை நாடுபவர்‌ அப்புல்லறிவைத்‌ தவிர்த்த பின்னரே முத்திபெறுவ 
ரென்ச. (௧௬) 


11. பாதாசவிர்தமுஞ்செஞ்சடைக்காடும்பஞ்சாயுதனும்‌ 
சீவதாவுமின்னமுங்காண்பரியானையென்மெய்த்தவத்தா 
னாதாவென்‌?றச்‌ இக்கருவைக்களாவினறுகிழற்ழ்க்‌ 


காதார்வரிவிழியொப்பனையாளொடுங்கண்டன னே, 


(இ-ள்‌.) (தனது), பாத அரவிந்தமும்‌ - தாமரைபோன்ற திருவடி 
களையும்‌, செஞ்‌ சடை காடும்‌ - செவந்த சடையின்‌ தொகுதியையும்‌, (முறையே), 
பஞ்ச ஆயுதனும்‌ - லந்து ஆயுதங்களையுடைய திருமாலும்‌, வேதாவும்‌ - பிர 
மனும்‌, (பன்‌ றியா மண்ணிடந்தும்‌ அன்னமாக விண்பறர்தும்‌), இன்னமும்‌ 
காண்பு அரியானை - இன்னமுங்‌ கண்டறியமுடியாத சிவபெருமானை, 
என்‌ மெய்‌ தவத்தால்‌ - எனது உண்மையான ஊழ்வினைப்பயனால்‌, நாதா 
என்ற எத்தி - ‘ எனது சலைவனே ! ” என்று துதித்த, கருவை களாவின்‌ 
ஈறு நிழல்‌ கழ - திருக்கருவையில்‌ திருக்களாமரத்தின து ஈறுமணமுள்ள நிழ 
லின்£ழ்‌, சாது ஆர்‌ வரி விழி ஒப்பனையாளொடும்‌ - காதளவும்‌ மீண்ட செவ்‌ 
வரிபரர்த திருக்கண்களையுடைய ஒப்பனையம்மையோடும்‌, கண்டனன்‌ - தரி 
சிக்கப்பெற்றேன்‌, (மான்‌); (எஃ று.) . 


திரிமூர்திதிகஷூள்‌ மற்றையிறாமூர்தீதிகளா லும்‌ சகாணப்பெராத வெபெரு 
மானை யான்‌ எனது மெய்த்தவச்தாற்‌ காணப்பெற்றே னென்று, தாம்‌ நல்‌ 
வினையாற்பெற்ற பேற்றை வியர்துகூறியவாறு, சிவபிரான்‌ பக்தியையுடைய 
தம்மைப்போன்ற அடியார்க்கு மிசவும்‌ எளியவனென் மும்‌, பச்‌.தரல்லாத பிறர்‌ 
க்கு மிகவும்ரியவனென்றும்‌ கூறியபடியாம்‌ :  பூமறுவுவேதன்‌ புயல்வண்‌ 
ணன்‌ சண்டறியாத்‌, தாமமணிமுடியு்‌ தாளிணையும்‌ - யாமறிய, வாழுங்‌ ௪௫ 
லைவள ஈசரில்‌ வந்துகின்றான்‌, சாழுஞ்சடைக்களலீசன்‌ ? என்னும்‌ வெண்பா 


திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 23 


வந்தா தி இக்கு ஒப்புரோக்கத்தக்க து. வெபெருமானைத்‌ தாம்‌ ஏத்துமாறு சேர்ச்‌ 
தது தமது முன்னையால்வினையே யென்பார்‌ 4 என்மெய்த்தவத்தால்‌ நாதா 
வென்றேத்தி ' என்றார்‌ : ' விண்ணவர்மகுடசோடி வீழ்க்திறைஞ்சும்‌ விரை 
மலர்ச்சேவடிமிசையே,...... ல்க ..கண்ணினீர்லாரச்‌ கருவையம்பரனே கட 
வுளே யென்றெடுத்தேத்தப்‌, புண்ணியம்புரிர்சேன்‌ ?) என்றார்‌ பதிற்றுப்பத்‌ 
தந்தாதியிலும்‌. பாதாரவிந்தம்‌ பஞ்சாயுதன்‌ சாண்பரியான்‌, செஞ்சடைக்காடு 
வேதா காண்பரியான்‌ என முறையே சென்று இயைதலால்‌, முன்னிரண்டடி- 
ழறைநீரனிறைப்போநன் கோளாம்‌. 


பஞ்சஆயுதன்‌ - ஸஈதர்மகமென்னுஞ்‌ சக்கரமும்‌, பாஞ்சஜர்யமென்னுஞ்‌ 
சங்கமும்‌, கெளமோதடயென்னுங்‌ கதையும்‌, நந்தகமென்னும்‌ வாளும்‌, சார்ங்க 
மென்னும்‌ வில்லும்‌ ஆக 85்‌,து ஆயுதங்களை யுடையவன்‌ ; திருமால்‌, வேதா 
என்னும்‌ வடசொல்லுக்கு - படைப்புத்தொழிற்கடவுளென்று பெசருளாம்‌.() 


18, கண்டேன்கருவைப்பெருமான்‌ நிருவடிகண்டுபற்றிக்‌ 
கொண்டேன்பசசமயங்கு நுகேன்புல்லா கூட்ட௩ண்ணிப்‌ 
பண்டேபுரிந்தபழவினையாவையும்பற்றறுக்‌ துத்‌ 
தொண்டேபுரிவதல்லாற்பின்னவேறுதொழிலில்லை 2ய. 


(இ-ன்‌.) (யான்‌ முன்னை கல்வினையின்பயனால்‌), கருவை பெருமான்‌ 
இரு௮டி. - திருச்சருவைச்‌ சிவபெருமானது திருவடிகளை, கண்டேன்‌ - தரி9ச்‌ 
கப்பெற்றேன்‌; கண்டு பற்றிக்கொண்டேன்‌- அவற்றைத்‌ தரிரித்தபின்பு (உபா 
யமென்று) உறுதியாகக்‌ கைக்கொண்டேன்‌ ; (இனிமேல்‌), பர சமயம்‌ குறு 
சேன்‌ - (சற்சமயமாயெ சைவசமயச்சைவிட்டுப்‌) புறச்சமயங்களிற்‌ சென்று 
சேரமாட்டேன்‌ ; (இனி எனக்கு), புல்லர்‌ கூட்டம்‌ மண்ணி - அறிவினர்‌ 
களுடைய கூட்டுறவைப்‌ பெற்று, பண்டு புரிந்த - முன்னேசெய்து (சஞ்சித 
மாகச்‌) சேர்த்த, பழ வினை யாவையும்‌ - பழவினைகளையெல்லாம்‌, பற்று அறு 
த்து - (தொடர்புஅறமாற) அடியோடு ஒழித்த, தொண்டே புரிவது ௮ல்‌ 
லால்‌ - (சிவபிரானுக்கு) அடிமைசெய்வதேயல்லாமல்‌, பின்னை வேறு தொழில்‌ 
இல்லை ஃ மற்றும்‌ வேறுதொழில்‌ ஒன்றுமில்லை ; (௭ - று.) 


சிவபெருமானது திருவருளால்‌ அப்பெருமானது திருவடிகளையே 
உபாயமாகப்பற்றிய எனக்கு, பரசமயங்களிற்சேர்தலில்லையாடி, தியிணக்கத்‌ 
தால்‌ தோன றிய பண்டைப்பழவினைகளையெல்லாங்‌ அடியோடுழழித்து அப்‌ 
பிரானுக்குத்‌ தொண்டுபுரிதலே தொழிலாகு மென்பதாம்‌, * கருவைப்பெரு 
மான்‌ திருவடி ? என்ற சொடர்‌ - இடையேநின்று, முன்னுள்ள * கண்டேன்‌ ? 
என்‌ றசையும்‌, பின்வரும்‌ ' சண்டுபற்றிச்கொண்டேன்‌ ! என்பதையும்‌ சழுவுச 
லால்‌, இடைநிலைத்தீவகம்‌ எனப்படும்‌; இதனை, மத்யமதிப மென்பர்‌ வட்‌ 
நூலார்‌. பழவினை - முற்பிறப்புக்களிற்‌ செய்யப்பட்ட தனால்‌ தம்மைச்செய்த 
உயிர்க்குத்‌ தம்பயனாகிய துன்பத்தைப்‌ பிற்பிறப்புக்களில்‌ தவறா துதறுவதாய்‌ 
௮அ௩ா தியாக வருகின்ற திவினை ; இது - ஊழ்‌ என்றுஞ்‌ சொல்லப்படும்‌, 


24 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 


பரசமயம்‌ - சைவமல்லாத மற்றைச்சமயங்கள்‌ : அவையாவன - வைஷ்‌ 
ணவம்‌ மாக்தம்‌ ஸெளரம்‌ காணபதம்‌ கெளமாரம்‌ என்பன. அறுவகைமதம்‌ - 
கபிலமதம்‌ கணாதமதம்‌ பதஞ்சலிமதம்‌ அக்ஷபாதமதம்‌ வ்யாஸமதம்‌ ஜையிநி 
மதம்‌ என்றும்‌; பெளத்தம்‌ ஜைகம்‌ பைரவம்‌ காளாமுசம்‌ லோசாயதம்‌ சூர்ய 
வாதம்‌ என்றும்‌ பலவகையாகக்‌ கூறப்படும்‌. தொண்டே, ஏகாரம்‌ - பிரிநிலை, 
்‌ புல்லர்கூட்டம்‌ கண்ணிப்‌ பரசமயங்குறுகேன்‌ ? என்று இயைத்துப்‌ பொரு 
ரூரைப்பினுமாம்‌, 


19, இல்லாமை.துன்பமிரவுகல்லாமையிழிவுமடி. 
பொல்லா தகோய்முதலானவெல்லாமன்றுபோர்விசயன்‌ 
வில்லாலடி யுண்டபால்வண்ணகா தர்வியன்புகழைச்‌ 
சொல்லா தவரையன்‌ றோேபிறப்பேழுந்‌ துயர்செய்யுமே. 


(இ ஸ்‌.) இல்லாமை - வறுமையும்‌, துன்பம்‌ - அச்சமும்‌, இரவு - 
இரத்தலும்‌, கல்லாமை - படியாமையும்‌, இழிவு - தாழ்வும்‌, மடி - சோம்‌ 
பலும்‌, பொல்லாத கொய்‌ - மிகக்கொடிய வியாதிகளும்‌, முதல்‌ ஆன - முத 
லாசவுள்ள, எல்லாம்‌ - எல்லாத்திமைகளும்‌,-— அன்ற - முற்காலத்தில்‌, போர்‌ 
விசயன்‌ வில்லால்‌ - போர்செய்த அருச்சுனன அ விற்கழுந்தினால்‌, அடியுண்ட.- 
அடிபட்ட, பால்வண்ண நாதர்‌ - பால்போன்ற வெண்ணிழமுடைய திருக்‌ 
சருவைச்சிவபிரான து, வியன்‌ புகழை - றந்த சாத தியை, சொல்லாசவரை 
அன்றோ-—,பிறப்பு ஏழும்‌-(வினைப்பயன்தொடரும்‌) எழுவகைப்பிறப்பிலும்‌, 
அயர்‌ செய்யும்‌ - துன்பஞ்செய்யும்‌ ; (௪ - று.) 

சிவபெருமான த இருப்புகழைச்‌ அ தியாதவர்களை வறுமை துச்சம்‌ முத 
லிய எல்லாத்துன்பங்களும்‌ வந்து வருத்து மென்பதாம ; எனவே, சிவபெரு 
மானது திருப்புகழைத்‌ துதிப்பவர்‌ வறுமை அக்கம்‌ முதலிய துன்பமொன்று 
மின்றி இனிதுலாழ்வ ரென்பது, பெறப்படும்‌, இல்லாமை - நசரப்படும்‌ 
பொருளொன்றுமில்லாமை ; எனவே, வறுமையாம்‌: இனி, அறிவில்லாமை 
எனச்‌ கொள்வாரு முளர்‌, இரவு - இல்லாமைபற்றி நிகழுஞ செயல்‌. மடி - 
நல்ல செயல்‌ யாதுஞ்செய்யாது வீணேகாலங்கழிச்குஞ்‌ சோம்பல்‌. சன்மை. 
இனி, : மிடி.” என்ற பாடத்துக்கு - தாரித்திரியம்‌ என்று பொருளாம்‌. பால்‌ 
வண்ணர்‌ என்பது - இருக்கருவையிலெழுநர்தருளிய வெபெருமான.து இருக 
மங்களு ளொன்று; இக, வெண்மைநிறமுடைமையால்‌ வந்த பெயர்‌. பிறப்‌ 
பேழ்‌ - வினைப்பயன்‌ தொடரும்‌ எழுவகைப்பிறப்பு: அவையாவன - தேவர்‌ 
மணிதர்‌ விலங்கு புள்‌ ஊர்வன நீர்வாழ்வன தாவரம்‌ என்பன, 

விசயனதுவிலலா லடியுண்ட கதை:--பாசுபதம்பெறத்‌ தலநிலைகின்‌ ற 
அருச்சுனனை அழிக்கத்‌ துரியோதன னேவலாற்‌ பன்றிவடிவாய்‌ வந்த மூகா 
சுரன்மேல்‌ வேடவடிவமாகி வந்த வெபெருமான்‌ அம்பெய்ய, அதுபிளக்கு 
முன்னே அருச்சுனன்‌ அம்பொன்று எய்து வராகதீதை விழுத்த, ௮.துகாரண 
மாச அவ்விருவர்க்கும்‌ உண்டான போரிற்‌ பரமசிவன்‌ எதிரியினது வில்‌ 
நாணியையறுக்க, பார்த்தன்‌ அவ்விற்சழுக்தாற்‌ கடவுளது முடியி லடி த்தான்‌. 


திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 25 


பின்பு வெபிரான்‌ தன இ நிஜரூபத்தோடு சாட்டுசொடுத்து அவன்‌ வேண்டு 
கோளின்படி பாசுபதாஸ்திரத்தையும்‌ வில்‌ அம்பறாத்தூணி முதலியவற்றை 
யும்‌ அருளிப்போயின னென்பதாம்‌. இவ்வரலாற்றினால்‌, அன்பர்கள்‌ செய்யுங்‌ 
குற்றத்தைப்‌ பொறுத்து அருள்‌ செய்யும்‌ தன்மையன்‌ வெபிரானென்பது 
விளங்கும்‌. (௪௯) 
20. செய்யன்கரியமிடற்றன்வெண்ணீற்றன்செம்பா இப்பச்சை 
மெய்யன்செழும்பொற்சடாடவியான்வெவ்வனலெடுத்த 
கையன்கருவைப்பெருமானிருவினைகட்டறுக்கு 
மையன்சரணஞ்சாணமென்‌ ரோ அமருமறை2ய. 


(இஃ ள்‌.) செய்யண்‌ - செரந்நிறமுடையவனும்‌, கரிய மிடற்றன்‌ - 
(விடமுண்டதனாற்‌) கறுத்த கண்டத்தை யுடையவனும்‌, வெள்‌ ,நீற்றன்‌ - 
வெண்மையான விபூதியையுடையவனும்‌, செம்‌ பாதி பச்சை மெய்யன்‌ - 
(சனத திருமேனியிற்‌) சரிபாதியாகப்‌ பசுமைகிறமுள்ள வடிவமுடையவ 
னும்‌, செழும்‌ பொன்‌ சடா அடலியான்‌ - செழித்த பொன்மயமாகிய சடைத்‌ 
சொகு தியையுடையவனும்‌, வெம்‌ அனல்‌ எடுத்த கையன்‌ - வெம்மையாகய 
அக்னியை யேந்திய திருக்கையையுடையவனும்‌, இரு வினை கட்டு அறுக 
கும்‌ யேன்‌ - (அடியார்களது) இரண்டு வினைகளையும்‌ தொடர்பற ஒழிக்கின்‌ 
தலைவனும்‌, கருவை பெருமான்‌ - திருக்கருவையிலெழுக்தருளியிருப்பவனு 
மாகிய சிவபெருமானது, சரணம்‌ - திருவடிகளே, சரணம்‌ - (யாவர்க்கும்‌) 
அடைக்கலமாம்‌, என்று, அரு மறை - (உணாவதற்கு) அருமையான 
வேதங்கள்‌, ஒதும்‌ - பலமுறை கூறும்‌) (எ - று.) 

சிவபெருமானது இருவடிகளே தஞ்ச மென்பது, வேதத்தின்‌ தேர்ந்த 
கருத்து என்பதாம்‌. ெபிரானது அர்த்தமாரீசுவரமூர்த்நியாயெ உருவத்தில்‌ 
வலப்பாதியாகயெ சிவரூபம செர்கிறமாகவும்‌, இடப்பாதியா கிய அம்பிசைவடி 
வம்‌ பசுநிறமாகவும்‌ இருத்தலை உட்கொண்டு £ செய்யன்‌ செம்பாதிப்பச்சை 
மெய்யன்‌ ? என்றார்‌ : * மணியுமானாய்‌ மரகதத்‌ திரனாமானாய்‌ ?? என்ற தேவார 
மும்‌, * வலப்பாகஞ்‌ செழும்பவளச்சோதியென்ன வாணீலச்சோதியென்ன 
மற்றைப்பாகங்‌, கலப்பான திருமேனி! என்ற பாரதமும்‌ காண்க. கருமை 
நீலம்‌ பசுமை என்ற நிறங்களை அபேதமாகக்கூலுதல்‌, கவிசமயம்‌. வெபெரு 
மான்‌ தனது வலப்பால்மேற்கரத்தில்‌ அக்னியை யேர்தியுளளா னென 
அறிக. ஈல்வினையும்‌ பிறப்பிற்கு ஏ துவாதலால்‌, அதனையுஞ்சேர்த்து இறா 
வினைகட்டறுக்கு மையன்‌ ? என்றார்‌; * இருள்சே ரிருவினையுஞ்‌ சேரா ? 
என்று திருவள்ளுவர்‌ கூறுவதும்‌ இதுபற்றியே. தெவஜர்மம்‌ ஈல்வினைப்பய 
னற்‌ பெரிதும்‌ இன்பம்‌ தசருமாறு ரேர்வதாயினும்‌ அத்தேவர்சளும்‌ அர்சல்‌ 
வீனை முடிக்தவளவிலே அவ்வுடம்பு ஒழிய மீளவும்‌ இவ்வுலக தீதிற்‌ கருமவசத்‌* 
திற்கு ஏற்ப வேறுபிறவி கொள்பவ ராதலும்‌, உயிரைப்‌ பக்‌ சப்படுத்‌.தவ இற்‌ 
பொன்விலங்கும்‌ இருப்புவிலங்கும்‌ போலப்‌ புண்ணியஜச்மமும்‌ பாபஜர்ம 
மும்‌ சமமேயாதலும்‌, இவ்விருவகைச்‌ கருமங்களையும்‌ முற்றும்‌ ஒழித்தவர்‌ 

4 


26 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி. 


களே சிற்றின்பத்திற்கும்‌ பெருந்துன்பத்துக்குமே இடமான எழுவகைப்‌ 
பிறப்புக்களிலும்‌ புகுதாமற்‌ பேரின்பத்திற்கே இடமான மிளாவுலகமாயெ 
முத்தியிற்‌ சேர்ந்து மீளவும்‌ பிறத்தலிலராவ ரென்பதும்‌ உணர்க. சரணமென்‌ 
லுஞ்‌ சொல்‌ இரண்டனுள்‌, முன்னது - சரணம்‌ என்ற வடமொழியின்‌ திரி 
பும்‌, பின்னது - மரணம்‌ என்ற வடமொழியின்‌ திரிபுமாம்‌, 


( சேய்யன்‌ கரிய மிடற்றன்‌ வேண்ணீற்றன்‌ செம்பாதிப்‌ பச்சை? 
என்ற அடியில்‌ ஒன்றற்குஒன்று மாறுபாடான நிறங்களையுணர்த்தஞ்‌ சொற்‌ 
கள்‌ அமைந்திருப்பது, ழரண்தோடையாம்‌ ; “ சொல்லினும்‌ பொருளினும்‌ 
முரணுதல்‌ முரணே ? என்றது காண்க, இது - பொருளால்‌ வந்த முரண்‌ 
தொடையாம்‌. (௨௦) 


al: அருமறையோ தியென்பல்வேள்விமுற்றியென்னா தரவா 
னருமதைகங்கைமுதற்புனன்‌ முழ்கியென்னாண்மலர் சேர்‌ 
மருமலிசோலைக்கருவைப்பிசான்‌ றிரும௩்‌ திர த்தை 
யொருமுறையேர இத்‌ தறக்கம்புகா தவுணர்விலரே, 


(இ-ள்‌,) சாள்‌ மலர்‌ சேர்‌ - புதிய மலர்கள்‌ பொருந்திய, மரு மலி - 
நறுமணம்‌ நிரம்பிய, சோலை - சோலைகள்குழ்ந்த, கருவை - திருச்கருவையி 
லெழுக்தருளிய, பிரான்‌ - சிவபிரானது, இருமச்இரச்சை - றெந்தமந்‌ நிரமாடய 
பஞ்சாட்சரத்தை, ஒரு முறை ஒதி - ஒறாகால்‌ உச்சரித்து, (அதன்பயனாக), 
துறச்சம்‌ புகாத - மேலுலகத்தைச்‌ சென்றுசேராத, உணர்வுஇலர்‌ - நல்லறிவு 
இல்லாதவர்கள்‌, (சாம ஈற்பயன்பெறவேண்டுமென்று கருதி), அரு மறை 
ஒதி என்‌ - அரிய வேதங்களை ஒதினால்‌ என்ன ? பல்‌ வேள்வி முற்றி என்‌ - 
பலவசை யாகங்களைச்‌ செய்தால்தான்‌ என்ன £ ஆதரவால்‌ - மிக்கவிருப்பத்‌ 
தோடு, ஈருமதை கங்கை முதல்‌ புனல்‌ மூழ்டு என்‌ - கருமை கங்கை முத 
லிய புண்ணியதீர்த்தங்களில்‌ ீராடினால்தான்‌ என்ன £ [ஒருபயனுயில்லை 
என்றபடி]; (௭ - று.) 

செபெருமாலுக்கு உரிய பஞ்சாட்சரங்களை உச்சரித்து ௮ப்பெருமா 
னுக்கு ஆட்படுதலால்மாத்திரம்‌ கருமமொழிர்து வீடுபெறலாமே யன்றி, 
வேதமோதுதல்‌, வேள்விசெய்தல்‌, புண்யதர்த்தங்களில்ஸ்காஞ்செய்தல்‌ முத 
லிய வெறுந்தொழில்களால்‌ வினையொழிர்து ஈற்கதிபெற முடியா தென்ப 
சாம்‌, உண்மையறிவின்றிச்‌ செய்யப்படுகின்ற ஒழுக்கங்கள்‌ சிறிதும்‌ பயன்‌ 
தரமாட்டா வென்பது, சருத்து. (வதங்களைப்‌ பலகால்‌ ஒதுவது பலயாசங்‌ 
களைச்செய்வது பலபுண்யதர்ச்தங்களிற்சென்று ஸ்மானஞ்செய்வது முதலிய 
காயக்கிலேசங்களான தொழில்களைச்‌ செய்தும்‌ பெறுதற்கரிய ஈற்பதவியை, 

ஒருகால்‌ சிவபிரானது திருமந்திரத்தை உச்சரித்தமாத்திரத்தாற்‌ பெறலாகு 
மென்று பும்மர்திரச்தின்‌ மமமையை உணர்த்தியவாறு. 4 ஆதரவால்‌ ? என்‌ 
பதை “அருமழறையோ தியென்‌ ”, ' பல்வேள்விமுற்றியென்‌ ' என்றவற்றோடுங்‌ 
கூட்டலாம்‌. இங்கு * ஆசரவால்‌ ? என்று அடைமொழிசொடுத்துச்‌ கூறியத 


திருக்கருவைக்கலித்துறையந்தாதி. 24 


னால்‌, நெருப்பென்று உணராது மிதித்தாலும்‌ அது மிதித்தவர்பாதங்களைச்‌ 
சுடுதல்போலத்‌ திருமக்கிரத்சை ஆதரவின்றி உச்சரித்சாலும்‌ அது தவறாது 
சற்பயனைத்‌ சருமென்பது, தொனிக்கும்‌. 


.... இதி, முற்றி, மூழ்டு என்ற செய்தெனெச்சங்கள்‌ - ஒதினால்‌ முற்றினால்‌ 
மூழ்கினால்‌ எனச்‌ செயினென்னும்‌ வினையெச்சமாகப்‌ பொருள்படுசலால்‌, 
எசீசத்திரிபுகளாம்‌, மந்தீரம்‌ - (தன்னை) மராஞ்செய்தவரைக்‌ சாப்பசென்று 
காரணப்பொருள்படும்‌ பெயர்‌. துறக்கம்‌ - (ஸம்ஸாரபாசபட்தங்களை தீ) 
அறர்து அடையும்‌ இடம்‌ எனச்‌ காரணக்குறி, (௨௧) 
22. உணங்குர்தவத்தர்கருத்திலும்வேதத்தினுச் குயிலு 
மணங்கொண்டசோலைக்கயிலாயவெற்பிலுமாமறையோர்‌ 


(அ! 


கணங்கொண்டுபோற்றிசெய்பொன்னம்பலக்‌ தீதுங்கருவை யிலு 


மிணங்கும்பொருளென்னிதயாரவிந்தத்திருக்‌ ன்றதே. 


(இஃள்‌.) உணங்கும்‌ தவத்தர்‌ கருத்திலும்‌ - (உடம்பு) வாடுதற்குக்‌ 
காரணமான தவத்தையுடையவர்கள த மனத்திலும்‌, வேதத்தின்‌ உச்சியிலும்‌ - 
வேதங்களின்‌ அந்தங்களான உபநிஷத்துக்களிலும்‌, மணம்‌ கொண்ட சோலை 
கயிலாயவெற்பிலும்‌ - நறுமணம்‌ பொருர்தி ய சோலைகளையுடைய திருக்கை 
லாசமலையிலும்‌, மா மறையோர்‌ கணம்‌ கொண்டு போற்றி செய்‌ பொன்‌ அம்‌ 
பலத்‌ தும்‌ - சிறந்த வேதமுணர்ர்த அந்தணர்கள்‌ கூட்டங்கூடி வணங்குகின்ற 
திருச்‌ற்றம்பலத்திலும்‌, கருவையிலும்‌ - திருக்கருவையென்னுக்‌ திவ்விய 
தலத்திலும்‌, இணங்கும்‌ - அன்போடு எழுந்தருளிய, பொருள்‌ - பரம்பொ 
ருள்‌,--என்‌ இதய அரவிந்தத்து - எனது மனமாயெ தாமரையில்‌, இருக்கன்‌ 
மத; (எ- அ.) 

சிவபெருமானை அடியேன்‌ அன்போடு தியானித்தல்பற்றி அப்பேரு 
மான்‌ மான்‌ நினைத்தபடியெல்லாம்‌ எனது மனத்தில்‌ திருவுள்ளமுவந்து வந்த 
எழுந்தருளியிருக்ெ றன னென்பது தோன்‌ ற இங்ஙனங்‌ கூறினார்‌, இனி, வெ 
பிரான்‌ வேதார்தங்களிலும்‌ திருக்கைலாசத்திலும்‌ பொன்னமீபலச்திலும்‌ 
திருக்கருவையிலும்‌ எழுந்தருளியிருப்ப துபோல என்மனத்திலும்‌ எழுந்தருளி 
யிருக்கின்றன னென்றுமாம்‌. இருக்கின்றதே என்ற எகாரதீதால்‌, முனிவர்‌ 
கருத்து முதலிய உயர்வான இடங்களி லிருக்கவேண்டிய பரம்பொருள்‌ 
எனது இ,சயமாயெ தாழ்ர்தஇிடத்திலிருப்ப து என்னவியப்போ ! என்ற கருத்‌ 
அதீ தொனிக்கும்‌. :! இருக்குக்‌ திருக்கோயில்‌ ஏழையேன்‌ கெஞ்சோ, 
மருக்கொள்‌ சகயிலைவரையோ - திருச்சளவோ, சோதிமணிமன்றோ சுடர்‌ 
விசும்போ பால்வண்ணா, ஒதுமறையோ வுனக்கு ?? என்றார்‌, வெண்பாவர்‌ 
தாதியில்‌, £ மாமறையோர்‌ சணங்கொண்டு போற்றிசெய்‌ பொன்னம்பலம்‌ ? 
என்றது - தில்லைவாழந்தணர்‌ மூவாயிரவர்‌ ஏத்துகின்ற சனசசபையை,(௨௨) . 


23. இருக்கும்புசாணமுமாகமகோடி.யுமென்றுலகற்‌ 
பெருக்குங்கொழுகொம்புமீதேறிமுததிப்பிரசமலர்‌ , 


80 திருக்கருவைக்கலித்‌ துறையந்தாதி, 


நிலையாக எழுந்தருளியிருக்து, என்னை ஆள நின்றான்‌ - அடியேனைக்‌ காப்‌ 
பாற்றமாறு சித்தனாக இருக்கிறான்‌ ; (எ - று.) 
சேவரெல்லாரினுஞ்‌ சறந்தவனான திருமாலாலும்‌ அறியப்படாத வெ 
பெருமான்‌, காரணமின்றி என்மீது எழுத பெருங்கருணையினால்‌ தானே 
வலியவந்து அடியேனுக்கு அவனசெய்து, என்னைக்காக்குமாறு என துகெஞ்‌ 
சையே வாழுமிடமாகச்‌ சைக்கொண்டறாளினான்‌ ; அப்பிரானது பெருங்‌ 
கருணை என்திறத்து இருந்தவாறு என்னே! என வியந்தவாறு, ££ அநிசய 
முளத்திற்சாட்டி அகம்புறந்தானாக்‌ காட்டித்‌, ததிசெயக்கவிராக்காட்டி தீ 
தொடக்கறு நெயங்காட்டி, மதியினிற்களிப்புங்காட்டி வந்தெனை யாண்டு 
கொண்டான்‌, கதியெனவுலகம்போற்றக்‌ களாநிபூலமர்ந்தநாதன்‌?? என்றது, 
பதிற்றுப்பதீதந்சா தி, 
அறிவுக்கு ஆதர்ரமாகிய மனத்தினும்‌ அம்மன சீதின்கண்‌ அடங்கி நிற்க 
வேண்டிய அறிவாயெ ஆதேயம்‌ பெரிதென்பது படக்‌ கூறியதனால்‌, | நினை 
வுக்கடங்காவறிவையளித்து ' என்பதில்‌ மீததியணிசோன்று மென்னலாம்‌, 
கொண்டல்‌ மீரைக்கொண்டிருப்பது எனக்‌ காளமேசத்துக்குத்‌ தொழிலாகு 
பெயர்‌, மேணியனும்‌, உம்மை - உயர்வுரறப்பு. படி ஏழு - அதலம்‌ விதலம்‌ 
ஸுதலம்‌ தலாதலம்‌ ரஸாதலம்‌ மகாதலம்‌ பாதாளம்‌ என்ற €முலகங்களேழு: 
உம்மை - இனைத்தென் றறிபொருளில்‌ வந்த முற்றும்மை, பானிறம்‌ என்ப 
தை மேனிக்கு அடைமொழியாக்கா து வேண்பொடிச்கு அடைமொழியாக 
இன்‌, வெண்மையென்ற அடைமொழி கின்றுவற்று மென்க : இனி, பால்‌ 
வெண்டிறம்‌ பொடி ஏறுமேனியன்‌ என்று கூட்டிப்‌ பொருளுரைப்பினும்‌ 
பொருந்தும்‌. (௨௫) 
26. புண்ணியனொப்பனைபாகன் புரா தனன்‌ பூங்கடுக்கைக்‌ 
கண்ணிபனெங்கள்கருவைப்பிரான௧ளவீசனன்பர்க்‌ 
கண்ணியன்‌றன்னடி யாருடன்‌ கூட வறிவொன்றிலா த்‌ 
தண்ணியவென்னை த்தடுத்தாட்கொளநின்றதற்பானே, 
(இ-ள்‌.) புண்ணியன்‌-புண்ணியசொருபியானவனும்‌, ஒப்பனை பாகன்‌ 
ஒப்பனையம்மையை இடப்பாகத்திற்‌ கொண்டவலும்‌, புராதனன்‌ - அநாதி 
யானவனும்‌, கடுக்கை பூ கண்ணியன்‌ - கொன்றைமலர்மாலையைச்‌ சூடியவனும்‌, 
அன்பர்க்கு ௮ண்ணியன்‌ - (தன்னிடத்‌.து) மெய்யன்புடையார்க்கு நெருஙகி 
யருள்செய்பவனும்‌, எங்கள்‌ கருவை பிரான்‌ - எமது நாட்டிலுள்ள திருச்கரு 
வையி லெழுக்தருளியுள்ள சுவாமியுமாகய, களவு ஈசன்‌, தன்‌ அடியாருடன்‌ 
கூட - தன.துமெய்ச்தொண்டர்களுடன்‌ சேர்வதற்கு, அறிவு ஒன்று இலா - 
உண்மையறிவு சிறிதும்‌இல்லாத, தண்ணிய என்னை - மிகத்தாழர்த என்னை, 
தடுத்து - (பிரபஞ்சவாழக்கையில்‌ உழலாமல்‌) விலக்கி, ஆள்‌ கொள நின்ற - 
அடிமைகொள்ளுமாறு கின்ற, தற்பரன்‌ - செறந்தகடவுளாவான ; (௭ - று.) 
காமலசத்தனாய்‌ மகளிர்பக்கல்‌ மோகங்கொண்டு பிரபஞ்சவாழ்க்சையில்‌ 
அலைக்துஇரிர்து வெபெருமான த திருவருளுக்குப்‌ பாத்திரமா தற்கெற்ற கல்‌ 


திருக்கருவைக்கலித்‌ துறையந்தாதி, al 
வினை சிறிதுயின்றித்‌ தன்னடியாருடன்சேர்தற்கு இயைபில்லாது மிகவு௩ 
தாழ்ந்த என்னை, திருக்சருவைச்சிவபெருமான்‌ தனது நிர்ஹேதுகசருபை 
யினால்‌ சடுத்து ஆட்சொண்டருளினா னென்பதாம்‌. அறிவொன்றிலாத்‌ சண்‌ 
ணியஎன்னைத்‌ தடுத்துத்‌ தன்னடியாருடன்கூட ஆட்கொவநின்ற தற்பரன்‌ 
கருவைப்பிரான்‌ என்றுகூட்டிப்‌ பொருளுரைப்பினுமாம்‌, '£ வெனிற்சிலை 
வேள்தொடுகணைக்கும்‌ விளங்குமகளிருளங்கவற்றும்‌, பானற்கொடியவிழிவ 
லைக்கும்‌ பற்றாய்‌ வருதி யநுதினமும்‌, ஈனத்துயரக்கடலழுந்தும்‌ எனையும்‌ 
பொருளா அடிமைகொண்டாய்‌, ஞானத்துருவே ச.மிழ்க்கருவைகம்பா பொது 
வினடிததோனே,  “ சுடரே வலியத்தடுச்சாண்ட துணையே '' என்பர்‌ பதிற்‌ 
றுப்பத்தர்‌தா இயிலும்‌. 


புராதனன்‌ - சனக்குமுன்னே தோன்றினார்‌ ஒருவருமின்றிச்‌ தானே 
முதலில்‌ தோன்றியவன்‌. கண்ணி - நெற்றியின்மாலை. அன்பர்க்கு அண்ணி 
யன்‌ - 4 பத்‌ துடையடியவர்க்‌ கெளியவன்‌ : ”” அன்பில்லாசார்ச்குச்‌ சேய்மை 
யன்‌ என்பது, இத்தொடரில்‌ தொனிக்கும்‌. அண்ணியன்‌ - அண்மை என்‌ 
னும்‌ பகு தியடியாப்‌ பிறந்த பெயர்‌. தற்பரன்‌ - தன்னினுஞ்சிறர்த கடவுள்‌ 
ஒருவருமின்றித்‌ தானே றந்த கடவுளா யிருப்பவன்‌, (௨௬) 


௫ ௪ . 6 
யோவறியேன்‌ பெரும்பா ககர்போ 


27. பாக இக்கேவைப்பை 
நரக திக்கேவைப்பையோவறியேனெங்குரா னுறினுஞ்‌ 
சரக இக்கேசெல்விடையாய்களாவுறைசங்கானே 


வரக இக்கேற்றகின்பா தாரவிர்‌ தம்வழுத்‌ தவனே. 


(இ-ள்‌.) சர கதிக்கே செல்‌ விடையாய்‌ - அம்பின்‌ வேசம்போல 
(விரைந்து) செல்கின்ற விருஷபத்தை வாசனமாகவுடையவனே! சனா உறை 
சங்கரனே - திருக்களாமரத்தினறிழலில்‌ நிச்தியவாசஞ்செய்கன்ற வெபி 
ரானே! பர கதிக்கே வைப்பையோ - (அடியேனை) உயர்ர்த க நியாய 
மு.த்தியுலசத்திற்‌ சேருமாறு சருணைபுரிவாயோ ? அறியென்‌ - அறிச்‌இிலேன்‌) 
(அன்றி), பெரும்‌ பாதகர்‌ போம்‌ ரகம்‌ இக்கே வைப்பையோ - பெரும்பாவி 
கள்‌ செல்கின்ற ஈரகச்தினிடத்தில்கானே சேருமாறு செய்வாயோ? அறி 
யேன்‌-- ;நான எங்கு உறினும்‌ - நான்‌ எவ்விடத்திற்‌ சேர்ந்தாலும்‌, வர கதிக்கு 
ஏற்ற - றந்த முச்‌திப்பதவியைக்‌ கொடுத்தற்குஉரிய, நின்‌ பாத அரவிந்தம்‌ - 
உனது திருவடித்தாமரைகளை, வழுத்துவன்‌ - துதிப்பேன்‌) (௭ - று.) 


இருக்கருவைச்சவெபெருமானே ! தலைவன்‌ தஇிருவுள்ளத்தின்படியே செல்‌ 
வத அடியவனுக்குக்‌ சடமை யாதலால்‌, அடியேன்‌ நினக்கு அடிமைப்பட்ட 
பின்பு, எனக்கு நீ முத்தியுலகம்‌ அளித்தாலும்‌ ஈரகலோகமே அளித்தாலும்‌ 
ஒருநிகராகவே பாவித்து, எங்கிருந்தாலும்‌ உனஅதிருவடிகளையே இடை 
விடாதுதியானிப்பே னென்பதாம்‌. இதனால்‌, அடியவர்‌ தாம்பெறுன்‌ றபேற்‌ 
றப்பற்றிச்‌ றிதுங்‌ கவலைகொள்ளாது இறைவனிடச்துப்‌ பக்திப்பெருங்‌ 
காதலையே பெரும்பேறாகக்‌ கொள்வரென்பத பெறப்படும்‌ ; ** மேலாம்பதத்‌ 


திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 


நிடுவையோ வன்றி யெனை, யேலா£ரகத்‌ திவையோ, ”' “ உத்திவாளரா 
(ச பால்வண்ணனே யுனது, பத்தி வேண்டுவதன்‌ நியே ஈரதகிடைப்படி 
99 


முத்‌ திவேண்டிலேன்‌ '' என்பர்‌ மற்றையந்தா திகளிலும்‌. 


சரகதி - சரத்தின்கதிபோன்ற கதி. மிச்சவிரைவுடன்‌ செல்வதில்‌ 
_ச்கு அம்பு - உவமை. பரகதிக்கே, ஈரகதிக்சே, ஏகா.ரங்கள்‌ - பிரிநிலை. 
_ - வருஷம்‌ என்ற வடசொல்லின்‌ சிதைவு. முதலடியில்‌ கதிக்கு என்‌ 
கதியில்‌ என ஏழனுருபின்பொருளில்‌ வந்ததும்‌, மூன்றாமடியில்‌ சர 
அ என்பது சரகதியால்‌ என மூன்றனுருபின்பொருளில்‌ வந்ததும்‌ - 
றுமைமயக்கமாம்‌, ஸமங்கரன்‌ - (அடியார்க்குச்‌) சுகத்தைச்‌ செய்பவன்‌ : 


'மாழிச்‌ சாரணச்சிறப்புப்பெயர்‌. (௨௭) 


வழுத்‌ அதல்போற்றல்வணங்கல்குழைதன்மகிழ்தனெஞ்சிற்‌ 
பழுத்தவன்புற்றுப்பலகா இருகுதல்பாவனை போய்‌ 
முழுத்தவின்பச்சடன்மூழ்கிக்களித்தன்‌ முகலிங்கன்றா 
ளழுத்தவென்சென்னிகொடுத்தபின்பெற்றத இசயமே. 


(இஃ ள்‌.) முகலிங்கன்‌ - திருக்கருலைச்‌ சிவபெருமான்‌, தாள்‌ - (தன இ) 
படிகளை, அழுத்த - அழுந்தவைக்கும்படி, என்‌ சென்னி - எனது தலை 
கொடுத்த பின்‌ - சமர்ப்பித்த பிறகு [தலையை வணக்கியபிறகு |,வழுத்‌ 
9. துதித்தலையும, போற்றல்‌ - வாழ்ச்‌ துக்க முதலையும்‌, வணங்கல்‌ - வணக 
லயும்‌, குழைதல்‌ - கெடிழ் தலையும்‌, மகிழ்தல்‌ - சர்தோஷித்தலையும்‌, நெஞ்‌ 
முத்த அன்பு உற்று பல கால்‌ உருகுதல்‌ - மனத்தில்‌ முதிர்ந்த அன்பு 
ண்டு பலமுழை உருகு தலையும்‌, பாவனை போய்‌ முழுத்த இனபம்‌ கடல்‌ 
9 சளித்தல்‌ - (பக்திப்பெறாக்கனொல்‌) எண்ணமொழிர்து [பரவசப்பட்டு] 
ரந்தபேராரந்தக்கடலில்‌ மூழகிப்‌ பெருங்களிப்புக்கொள்ளுதலையும்‌, பெற்‌ 
- (யான்‌) அடைந்தது, அதிசயமே - வியப்பாகுமோ 2 (எ - று.) 


எனவே, சிவபிரான்‌ தனது திருவடிகளை வணங்டெய என்‌ சென்னிமிது 
றித்தபீன்பு; பக்திப்பெருக்கன்செயல்களான வழுத்துதல்‌ முதலியன 
னிடத்துத்‌ தோன்றியதில்‌ ஒருசிறிதும்‌ வியப்பில்லை யென்பதாம்‌: ஒன்‌ 
தம்பற்றாத தம்மையும்‌ ஒருபொருளாகக்கொண்டு அருள்புரிச்து தமது 
யின்மேல்‌ வெபெருமான்‌ திருவடிவைத்த பெருந்தகைமையை வியந்த 
. தவபிரானது இருவடிகளைத்‌ தலைமீது சொண்டு வணங்கும்‌ பக்தர்‌ 
த வழுச்துதல்‌ முதலியன தோன்றுதல்‌ இயல்பேயென்க, “கண்ட 
'கள்புனல்பாயல்‌ களிப்பா யுள்ளங்கரையழிய, விண்டமொழியும்‌ நாக்குழற 
மிமெனிம௰யிர்பொடிப்பப்‌, பண்டைவசம்போய்ப்‌ பரவசமாய்ப்‌ பரமா£ந்தத்‌ 
நறவ, முண்டுதெவிட்டா வருள்புறிக்தான்‌ கருவைவாழு முரவோனே ? 
ற்‌. பதிற்றுப்பத்சந்தரீஇ இக்கு கோக்கத்‌,தக்சது, முகலிங்கம்‌ என்பது, 
ரான து அறுபத்துகான்குஞூர்த்தங்களு கொன்று. பாவனைபோய்‌ என்ப 
த-(யான்‌௮டியவன்போல) நடித்த சன்மைமாறி [உண்மையான பக்சனாக] 


திருக்கருவைக்கலித்‌ துறையந்தாதி. 93 


என்றும்‌, (கடவுளை தி) தியாணிக்டின்ற தன்மை மிகுந்து என்றும்‌ பொருள்‌ 
கூறலாம்‌, ௮ திசயமே, ஏகாரம்‌ - வினாவகையால்‌, எ திர்மழைகுறித்த து. (௨௮) 
29. பெற்றேனொருவர்பெறாப்பெரும்பேறுபிறவித்‌ துன்ப 
மற்றேனினிமற்றடைவ தண்டோவரண்மூன்றெரியச்‌ 
சற்றேமுறுவல்செய்தகோர்களவிசர்பொற்றாளிணைக்குக்‌ 
குர்‌? றவல்செய்பத்‌ தமியேனிதயங்கொடுத்தவன்றே. 

(இ-ள்‌.) அரண்‌ மூன்று எரிய - (இரும்பு வெள்ளி பொன்‌ என்னும்‌ 
இவைகளாலியன்‌ ற) மதிளையுடைய திரிபுரங்களும்‌ சாம்பலாய்‌ எரிர்சொழியு 
மாற, சற்று முறுவல்‌ செய்தோர்‌ - சிறிது புன்சிரிப்புக்கொண்டவராடிய, 
களாஈசர்‌ - இதருச்கருவைச்வெபிரானத, பொன்‌ தாள்‌ இணைக்கு - பொன்‌ 
போன்ற இரண்டு திறாவடிகட்கும்‌, குறு ஏவல்‌ செய்ய - திருத்தொண்டுபுரி 
யும்படி, தமியேன்‌ - அடியேன்‌, இதயம்‌ - (எனது) மனத்தை, கொடுத்த 
அன்றே சமர்ப்பித்த நாள்‌ தொடங்கியே_— (கான்‌), ஒருவர்‌ பெறா - (பக்த 
ரல்லாதவர்‌) எவரும்‌ அடைக்திராத, பெரும்‌ பேறு - பெரிய புருஷார்த்தத்தை 
பெற்றேன்‌ - அடைகம்தேன்‌ ; பிறவி துன்பம்‌ அற்றேன்‌ - பிறப்புக்களினாலா 
ய இன்பங்கள்‌ நீங்கப்பெற்றேன்‌; இனி மற்று அடைவது உண்டோ - இனி 
மேல்‌ வேறு அடையவேண்டிய பயனும்‌ (எனக்கு) உளதோ? [ எல்லாப்பயனை 
யும்‌ அடைர்தே னென்றபடி]; (௭- று,) 

சம்சாரதீதில்‌ அலைக்து பிறகு ஈன்ஞானமுண்டாட அதனிடத்து வெறுப்‌ 
புக்கொண்டவர்கள்‌ வேண்டுபவை இரண்டு; அவையாவன -ஃ வேண்டுவன 
பெறுதலும்‌ [ இஷ்டப்ராப்தியும்‌, வேண்டாதன ஒழிதலும்‌ [ அகிஷ்டறிவ்ரு த்‌ 
தியும] ஆம. வேண்டுவனவாவன ஃ சிெபெருமானிடத்தும்‌ அவன த அடியார்‌ 
களிடத்தும்‌ அன்புகொள்ளுதல்‌ முதலியன : வேண்டாதனவாவன - பிறவித்‌ 
இன்பங்கள்‌ : இவை இரண்டும்‌ தமக்குக்‌ கைகூடியதனால்‌, இனி அடையற்‌ 
பாலது ஒன்றுமில்லை யென்று தமதுஉள்ளநிறைவை இதனால்‌ வெளியிட்டன 
ரென்க. திரிகரணங்களினாலும்‌ இறைவனை வணங்குதல்‌ ௮ன்பர்களது கடமை 
யாதலாலும்‌, தாம்‌ பாடல்தொண்டு செய்வதனால்‌ வாயினால்‌ வணங்குதல்‌ 
பெறப்பட்டத்னாலும்‌, மற்றை இரண்செரணங்களுள்‌ சென்னியால்‌ வணங்கிய 
தைக்‌ டீழ்ச்செய்யுளினாற்‌ கூறி, மனத்தால்‌ வணங்குதலை இச்செய்யுளால்‌ 
வெளியிட்டன ரென்க. ஒருவர்‌ பெறாப்‌ பெரும்பேறு - அலப்யலாப மெனப்‌ 
படும்‌, பிறவித்துன்பங்கள்‌ - ஆத்யாத்மிகம்‌ ஆதிபெள இகம்‌ ஆ.திதைவிசம்‌ 
என்பன : இவற்றினிலக்கணங்கள்‌ ட€ழ்ச்கூறப்பட்டன, குற்றேவல்‌ - வெ 
கைங்கரியம்‌, 

பெற்றேன்‌, அற்றேன்‌ என்பன - தெளிவுபற்றி எதிர்காலம்‌ இறந்தகால 
மாகக்கூறப்பட்ட காலவழுவமைதிகள்‌. பேறு - பெறப்படுவது: செயப்படு 
பொருள்விகுதி புணர்ர்துகெட்டு முதல்நீண்ட பெயர்‌” 1! இணி' - ளீதிர்காலங்‌ 
குறி தம்‌ இடைச்சொல்‌. மற்று என்னும்‌ இடைச்சொல்‌ - பிறிது என்னும்‌ 
பொருளது. மூன்‌ று-ககரங்களைச்‌ காட்டுதலால்‌, எண்ணலளவையாகுபெயராம்‌. 


9 


திருக்கருவைக்கலித்துறையந்தா தி. 


). கொடுக்காலபாசச்சைவீசிவெங்கூற்றுக்கொ இத்‌ அமுனிக்‌ 
தீடுங்காலமுகின்னடி மறவேனலையா ழிவெம்பப்‌ 
படுங்காலகூடவிட.முண்டுதேவர்பயங்கெடுத்து 
விடுங்காலகாலகருவாபுரியுறைவே தியனே. 


(இ - ள்‌.) (பாற்கடல்சடைகையில்‌), அலை ஆழி வெம்ப - அலைகளை 
டய பாற்கடல்‌ கொதிக்கும்படி, படும்‌ - (அதனிடத்துத்‌) தோன்றிய, 
கூட விடம்‌ - மிக்ககொலவிஷத்தை, உண்டு - உட்கொண்டு, தேவர்‌ 
ம்‌ கெடுத்துவிடும்‌ - தேவர்களது அச்சத்தை அடியோடு ஒழிச்‌,தருளிய, 
ல சால - யமனுக்கும்‌ யமனானவனே ! கருவாபுரி உறை வேதியனே - 
நக்சகருவைஈகரி லெழுக்தருளியுள்ள அந்தணனே !--வெம்‌ கூற்று-கொடிய 
ன, கொடும்‌ சாலபாசத்தை வீ - (தனத) கொடுமைன காலபாசத்தை 
ன்‌ மேல்‌) வீசியெறிந்து, கொதித்து முனிந்து - மனம்‌ வெம்பிச்‌ சினங்‌ 
ஈண்டு, அமெ காலமும்‌ - (என்னை) வருத துன்ற அந்திமகாலத்திலும்‌, நின்‌ 
உ மறவேன்‌ - உனது திருவடிகளை மறக்கமாட்டேன்‌, (யான்‌); (௭ - று.) 


எல்லாக்கரணங்களும்‌ ஒடுங்கி அறிவுமழுங்கும்‌ அந்திமகாலத் திலும்‌ 
ன்‌ உனத திருவடிகளையே மறவாமல்‌ தியாணிப்பே னென்று தமது மன 
றதியை வெளியிட்டவாறு, ஒருவரது உயிர்‌ உடலைவிட்டு நீங்குனெற 
திமகாலத்தில்‌ நினைக்கன்றவாறே மேல்நிகழு மென்பது நூல்களின்‌ 
ணிபு ஆதலால்‌, அதற்கேற்ப நின்னடி மறவேன்‌ என்றார்‌, கூற்று 
னயும்‌ உதைத்துத்தள்ளின திருவடி யாதலால்‌, அத்திருவடியை அந்திம 
லத்தில்‌ தியானிக்கன்ற எனக்கும்‌ யமபாதை நேராதவாறு வெபெருமான்‌ 
ருவருள்‌ புரிவ னென்பது, ‘ காலகால நின்னடி 'மறவேன்‌ என்றதன்‌ 
றிப்பு. பாற்கடலினின்‌ று தோன்‌ றிய ஆலாகலமென்ற விஷத்தைக்‌ கண்டு 
தவர்கள்‌ யாவரும்‌ அஞ்சி நடுங்கி ஓடிச்‌ சரணமடைய, அச்சமயத்தில்‌ அவர்க 
து வேண்டுகோட்கு இரங்கி அவ்விஷத்தை உட்கொண்டு அவர்களை யெல்‌ 
[ம்‌ சிவபெருமான்‌ பாதுசாத்தருளின தலால்‌, அப்பிரானை, ! அலையாழி 
வம்பப்‌ படுங்‌ சாலகூடவிடமுண்டு சேவர்பயங்கெடுத்துவிடும்‌ வேதியன்‌ ? 
ன்ரூர்‌ : இவ்வரலாற்றினால்‌, செயற்கரியசெயல்‌ செய்து உயிர்களைப்‌ பாது 
க்கும்‌ வீசித்திரசச்தியும்‌ தருவருளு முடையவன்‌ வெபிரா னென்பது 
எங்கும்‌, 

சாலபாசமென்பது, யமன து கயிற்றுவடிவமான ஓராயுதம்‌. கூற்று - உட 
லயும்‌ உயிரையும்‌ கூறுபடுத்துங்‌ கடவுள்‌. கொதித்து முனிந்து - ஒருபொருட்‌ 
ன்மொழி. ஆலாகலவிஷத்தைக்‌ காலகூட மென்றார்‌, விஷமென்ற ஒப்புமை 
ற்றி. வேதியன்‌ என்றதற்கு - வேதத்தை ஆதியில்‌ வெளியிட்டவ னென்றும்‌, 
வதங்களினாற்‌ பிரதிபா திச்கப்படுகின்‌ றவ னென்றும்‌ பொருள்கூறலாம்‌, 


81, வேதியனேயென்றுஞ்சிதரனேயென்‌ ௮ுமேனியுமைப்‌ 
பா தியுனேயென்‌ றும்பால்வண்ணனேயென்‌ றும்பானிறவெண்‌ 


திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 35 


பூதியனேயென்றுகாத்தழும்பேறப்புகழ்ர்‌ துபுகழ்ந்‌ 
தோ தியநேரமெல்லாந்தமியேனெஞ்சுருயெதே, 


(இ - ள்‌.) வேதியனே என்றும்‌ - வேதியனே என்று விளித்தும்‌, த 
ரனே என்றும்‌ - விஷத்தை (ச்‌ கண்டத்தில்‌) தரித்தவனே ! என்று விளித்‌ 
அம்‌, மேனி உமை பாதியனே என்றும்‌ - திருமேனியில்‌ உமாதேவியை 
இடப்பா தியிலுடையவனே ! என்று விளித்தும்‌, பால்‌ வெள்நிறம்‌ பூதியனே 
என்றும்‌ - பால்போன்‌ ற வெண்ணிறமான விபூதியைச்‌ தரித்தவனே ! என்று 
விளித்தும்‌, பால்‌ வண்ணனே என்றும்‌ - பால்வண்ணனே ! என்று விளித்‌ 
தும்‌, நா தழும்பு ஏற - (எனது) ாக்டில்‌ வடுவுண்டாம்படி, புகழ்ந்து புகழ்க்து- 
பலபடியாகத்‌ துதித்து, ஒதிய கேரம்‌ எல்லாம்‌ - (உன்னைக்‌) கூறிய காலங்களி 
லெல்லாம்‌, தமியேன்‌ நெஞ்சு - எனது மனம்‌, உருகியது - நெடிழ்ந்து கரைர்‌ 
திட்டது) (௭- று.) 


நினது திருப்பெயர்களைக்‌ கூறித்‌ துஇிக்கும்பொழுதெல்லாம்‌ என்மனம்‌ 
உருகு மென்பதாம்‌: இதனால்‌, சல்கெஞ்சையும்‌ கரைத்து உருக்சவலல சிவ 
பிரான து தருமாமமகமையை வெளியிட்டவாறு, சீதரன்‌ - ஸ்ரீதரன்‌ என்ற 
வடசொல்லின்‌ திரிபு : ஸ்ரீ - விஷம்‌. புகழ்ந்து புகழ்ந்து - அடிக்கு, பலமுறை 
பற்றியது. இனி, வேதியனே - பிரமனே ! என்ழும்‌--, சீதரனே - இலக்கு 
மியை மார்பில்தரித்த இருமாலே ! என்றும்‌ பொருள்கூறி, வெபெருமான்‌ 
திரிமூர்தீதிஸ்வரூபியாதலால்‌, வேதியனே £தரனே மேனியுமைப்பா தியனே! 
என்று விளித்தாரெனக்‌ கூறுவாரு முளர்‌ ; £ முனியே நான்முகனே முக்கண்‌ 
ணப்பா ” என்றாற்‌ போல, (௩௧) 


2, உருவாயுருவினொளியாயொளியினொளிகடர்‌ த 
வருவாயனைத்‌ அயிரா நின்றாய்குண்டகழுடுத்த 
கருவரபுசேசவி_.று தயிற்கூற்‌,றுவன்கைப்படுகாள்‌ 
லவ ருவா தழைத்‌ இடுவே ன்‌வரல்வேண்டும்விடுவிக்‌ கவே. 


(இ-ள்‌.) உரு ஆய்‌ - உருவமுள்ள பொருள்களாகியும்‌, உருவின்‌ ஒளி 
ஆய்‌ - உருவமுள்ள பொருள்களினிடச்‌,து ஒளிவடிவமாகியும்‌, ஒளியின்‌ ஒளி 
கடந்த அரு ஆய்‌ - ஒளிவடிவமாயிருத்தலோடு பிரகாசிக்ெ.றதன்மை நீங்யெ 
உருவமில்லாத அருவப்பொருளாகியும்‌, அனைத்து உயிர்‌ ஆ - எல்லாவுயிர்‌ 
களுமாஇியும்‌, நின்றாய்‌ - நின்றவனே ! குண்டு அகழ்‌ உடுத்த - ஆழமுள்ள 
அகழியினாற்‌ சூழப்பட்ட, கருவா புரம்‌ - திருக்சருவைசரி லெழுர்தருளி 
யுள்ள, ஈச - தலைவனே !- இறுதியில்‌ - (என.து) அர்திமகாலத்தில்‌, கூற்று 
வன்‌ கை படும்‌ நாள்‌-(நான்‌) யமன்‌ கையில்‌ அசப்பமெபோது [மரணவேதனைப்‌ 
படும்போ த], வெருவா து- கலங்காமல்‌, அழைத்‌ இடுவேன்‌ - (உன்னை) அழைப்‌ ' 
பேன்‌) விடுவிச்ச - (அவ்யமன்கையினின்‌ று அடியேனை). விடுவிக்கும்‌ 
பொருட்டு, வரல்‌ வேண்டும்‌ - (மீ) எழுர்தறாள வேண்டும்‌ ; (எ - று.) 


திருக்கருவைக்கலித்துறையந்தா தி, 


எப்போதும்‌ உன்னைத்துதித்துப்‌ பழயெ பயிற்சியின்‌ மிகுதியால்‌ என து 
திமகாலத்திலும்‌ கான்‌ மறவாது உன்னைத்‌ துதிப்பே னென்றாலும்‌, கர 
கள்‌ ஒடுங்கி அ.றிவுசோர்கின்‌ கால மாதலால்‌ அப்போது பூர்ணசக்‌ தியில்‌ 
ஐ அதிச்கும்‌ என்தோத்திரத்‌ இற்கும்‌ மனமிரங்கிக்‌ காட்டிதந்து யமபா 
யை விடுவித்து நற்க இியருளவேண்டு மென்று அப்போதைக்கு இப்‌ 
தே கூறுகின்றன ரென்க. “£ நலனழிர்து மூப்படைந்து நாணழிக்து 
யாற்‌, புலனழிச்‌து கண்புதையும்போதில்‌ - உலக, விறைவியொடும்‌ பால்‌ 
ரணா வென்றென்‌ அனையே, மறுகயழைப்பே னோடிவா ?' என்றார்‌ வெண்‌ 
மம்தாதியிலும்‌, சிவபெருமான்‌ தான்‌ உருவமுள்ளபொருள்களின்‌ வடிவாய்‌ 
றலால்‌ “ உருவாய்‌ ' என்றும்‌, உருவமுள்ளபொருள்களில்‌ அர்தர்யாமியாய்‌ 
றந்து அவற்றிற்கு நாமரூபங்களை யுண்டாக்குதலால்‌  உருவினொளியாய்‌ ' 
றும்‌, ஒளிவடிவமாயிருக்குங்‌ கடவுளே கட்புலனாகாது அருவப்பொரு 


்‌? என்றுங்‌ கூறினார்‌. சவ 


ப்‌ கித்றலால்‌ * ஒளியின்‌ ஒளிகடச்ச அருவாய்‌ 
ரானே உருவப்பொருளாகியும்‌, அப்பொருள்களின்‌ உள்ளே உறையும்‌ அந்‌ 
ரீமியாகியும்‌, அருவப்பொறுளாகயும்‌, எல்லாவுயிர்களாகியும்‌ உள்ளா னென்‌ 
1, முதலிரண்டடியின கருத்த, (௩௨) 
3. விடத்தக்க இர்தவிடக்குடனானெனல்வேர்களைத்து 
 சுடத்தக்கதென்றுமொழியாவெகுளித்‌ அரிசகற்றி 
யடத்தக்கதுமனச்சங்கற்பநெஞ்ச க்‌ தகவயலி 
னடத்தக்கதுகளவிசர்பொற்றாளென்னுகாற்றினையே. 


(இஃள்‌.) இந்த விடக்கு உடல்‌ - (பலவகைத்துன்பங்கட்கும்‌ இடமா 
) இக்ச மாமிச சரீரம்‌, விட தக்கது - வெறுச்துவிடத்தச்கது [உபேட்‌ 
கத்தக்கது]; மான்‌ எனல்‌ - * நான்‌ என்று பாராட்டும்‌ அகங்காரம்‌, வேர்‌ 
ஈந்து சுட தக்கது - அடியோடுஒழித்து எரிச்கத்தக்கது; என்றும்‌ - எப்‌ 
£.தும்‌, ஒழியா - (உடலை விட்டு) நீங்சாச, வெகுளி அரிச - கோபமாகிய 
"றத்தை, அகற்றி - நிக்கி, மனம்‌ சங்கற்பம்‌ - மனத்தினது வீணானகற்‌ 
ஈயெண்ணம்‌, அட தக்கது - அடியோடு ஒழிக்கத்தக்கது; கள ஈசர்‌ 
ஈன்‌ தாள்‌ என்னும்‌ நாற்று - திருக்கருவைச்சிவபிரான து அழயெதிருவடி 
தய நாற்று, நெஞ்சத்து அகம்‌ வயலில்‌ - மனத்தினிடமா டிய கழனியில்‌, ஈட 
கது - (ஈற்பயனவிளையுமாறு) ஈடதெற்குத்தகுந்தது ; (எ - அ.) 

இந்தமாமிசதேகத்தினிடத்து அபிமான த்தை யொழித்து அகங்காரத்தை 
ட்டுக்‌ கோபத்தையும்‌ மனச்சங்கற்பத்தையும்‌ முதலறக்கெடுத்துச்‌ வெபிரா 
து திருவடிகளை எப்போதும்‌ நெஞ்சிற்‌ பதியவைக்கவேண்டு மென்பதாம்‌, 
மினையின்‌ வந்தது வினைக்குவிளைவாயத, புனைவனநீங்கிற்‌ புலால்புறதீதிடு 
ஐ, மூத்துவிளிவுடையது தீப்பிணியிருக்கை, பற்றின்பற்றிடங்‌ குற்றக்‌ 
ாள்கலம்‌,: புற்றடங்கரவிற்‌ செற்றச்சேச்கை, ௮வலக்சவலை சையா முக 
), தவலாவுள்ளேர்‌ தன்பாலுடையத, மக்கள்யாக்கை யிது '' என்றவாறு 
-யதல்லாத தாகுதலால்‌, * விடத்தக்சது இந்த விடக்குடல்‌ ! என்றார்‌. தானல்‌ 


திருக்க ருவைக்கலித்‌ துறையந்தாதி, 91 


லாத உடம்பை யான என்று பற்றுச்செய்வ த, அகங்கார மெனப்படும்‌: சத்‌ 
அவவுணர்ச்சியால்‌ அதனைத்‌ தானல்லாத சென்ற உண்மை தெளிக்து அதன்‌ 
கண்‌ பற்றைவிடுதல்‌ இனறியமையாதது என்பதை விளக்க 4 கானெனல்‌ 
வேர்களைநட்துசடத்தக்சது' எனப்பட்டது: இங்கு, உபலகஷணத்தால்‌, தன்‌ 
னோடு இயைபுஇல்லாத பொருளை எனசென்றுகரு.தும்‌ மமகாரத்தையும்‌ விட 
வேண்டு மென்பது கொள்க, : ரனமெளனுஞ்‌ சேர்ந்தாரைக்‌ கொல்லி யின 
மென்னும்‌, ஏமப்புணையைச்‌ சுடும்‌”? என்றவாறு தன்னையும்‌ சன்‌ இன த்தையும்‌ 
அழிக்குந்கன்மையதான வெகுளியை மடக்குவது இன்றியமையாத தென்‌ 
றார்‌, “£ எண்ப துகோடி நினைர்தெண்ணாுவன ”' என்றபடி மனத்தின்‌ வீணான 
சற்பனையெண்ணங்கள்‌ கடவுளைச்‌ தியானிச்தற்குஉரிய பயன்படுங்காலத்தை 
வீண்படுத்து மாதலால்‌, அச்சங்கற்பம்‌ ஒழியற்பாலதாம்‌. திருவடி நெஞ்சிற்‌ 
பதிந்து பலநற்பயன்கள்‌ விளைதற்குக்‌ காரணமாய்‌ நிற்றலால்‌ ௮தனை (காற்று? 
எனவும்‌, அதற்கு இடங்கொடுத்து நிற்றலால்‌ கெஞ்சச்தை “ வயல்‌? எனவும்‌ 
உநவகத்செய்தனர்‌. “ சிறக்க த்தக்ச து கருவையான்‌ இருவடியேயம்‌, மறச்சத்‌ 
தச்ச. அ மற்றுளசமயச்இன்மயக்சம்‌, துறக்கத்தச்ச திவ்வுடம்பை யானென்றுறு 
தொடர்பு, பிறக்கத்தச்ச து வொகர்சவாரியின்‌ பெருக்கே ?? 
வாய்பாடுகொண்டது, இச்செய்யுள்‌, 


என்ற செய்யுளின்‌ 


நாற்றினை - இன்‌ 8 - சாரியைகள்‌ : இவ்வாறுகொள்ளாது இரண்டரம்‌ 
வேற்றுமைவிரியாகக்கொண்டு பொருள்கூறின்‌ எடப்பமிவு என்னுங்‌ குற்றத்‌ 
திற்கு இடமாதல்‌ காண்க. இனி, விடக்குடல்‌ முதலியவற்றில்‌ இரண்டனு 
ருபு தொக்கதெனக்‌ கொண்டு பொருள்கூறுவாரு முளர்‌. காற்று - கரறுவது 
[தோன்றுவது] எனக்‌ காரணக்குறி, (௩௩) 


84, காற்றடந்தோடி சையெட்டி ஓர்தட்ட நரகளிக்கு௩! 
கூற்றடுந்தாளெழுபா தலம்‌2பாய்ப்புகக்கொன்றைகரு 
வூற்றெழும்பொ ன்முடியண்டகடாகமொளிக்கநின று 
பாற்றிருமேனிக்கள வீசனாடும்பவுரிகொண்டே. 


(இ-ள்‌.) பால்‌ திருமேனி களவீசன்‌ - பால்போன்‌.ற [வெண்‌ மையான] 


திருமேனியையுடைய திருக்கருவைச்சிவபிரான்‌,--மால்‌ தட தோள்‌ - (தனது) 
நான்கு பெரியதோள்களும்‌, திசை எட்டிலும்‌ தட்ட - எட்டுத்திக்குக்களிலும்‌ 
போய்‌ முட்டவும்‌,-—சரகு அளிக்கும்‌ கூற்று அடும்‌ தாள்‌ - ஈரகலோகத்தைப்‌ 
பாதுகாக்கின்ற யமனை அழித்த பாதம்‌, எழு பாதலம்‌ போய்‌ புக - (முலகங்க 
ளுள்‌) ஏழாவதாகிய பாதாளலோகத்திற சென்றுபுகவும்‌, கொன்றை ஈறு 
ஊற்று எழும்‌ பொன்‌ முடி - (தன்மிது அணிந்த) கொன்றைமலர்களிலி 
ருர்து தேன்‌ ஊற்றெழுந்துபாய்சன்ற அழகிய திருமுடி, அண்ட. கடாகம்‌ 
ஒளிக்க - உலசவுருண்டையின்‌ மேன்முகட்டை மமைச்சவும்‌, டின்‌ அு( இவ்‌ 
வாறு பெரியதொருவடிவத்‌ துடன்‌) நின்று, புவுரிகொண்டு ஆடும்‌ - சுழன்று 
சொண்டு இருகர்த்தனஞ்செய்வன்‌ ; (எ - று.) 


08 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி. 


சருவசங்காரகாலத்திற்‌ சிவபெருமான்‌ திருுடனஞ்செய்ளெ.ற இருவரு 
வத்தின்‌ வளர்ச்சியைக்‌ கூறியவாறு, ': முடிசடந்தது சசனகோளகை நெடு 
மூகட்டினுச்சப்பாலும்‌, அடிகடர்தது பாதலமேழினுக்‌ சப்புறத்‌ தனலோ 
டும்‌, அடிடெரந்தகை கடர்தன திகந்த மாறொல்புகழ்க்சளாவீசன்‌, பொடிடெ 
நீதபான்மேனியன்‌ திரும்‌ புகலுதற்கெளிதோ '? என்றார்‌ பதிற்றுப்பத்தர்‌ 
தாதியிலும்‌, எழு - ஏழாவதுஎன்ற பொருளைச்‌ த்தது ; இலக்கணை. பவுரி - 
சுழன்‌ றுசுழன்று ஆடுங்‌ கூத்து. (௩. ௪) 
35, கொண்டாளப்பெற்றவர்தம்மடியார்கள்குறைசெயினுர்‌ 
தண்டா முனிவுற்றிகழ்தல்செய்பார்தம்யேன் பிழை நா 
றுண்டாயினும்பொறுத்தாளுக்தகைமையுன துகடன்‌ 
கண்டார்ஈகைப்பர்களவிசநீயென்னைக்கைவிடி னே. 


(இ-ள்‌) கொண்டு அள பெற்றவர்‌ - (தம்மைஅடைக்கலமடைந்த 
வரை) ஆட்கொண்டு பாதுகாக்கின்ற தலைவர்‌, தம்‌ அடியார்கள்‌ குறை செயி 
னும்‌ - தமது௮டியவர்கள்‌ குற்றஞ்செய்தாலும்‌, தண்டா முனிவு உற்று 
இகழ்தல்‌ செய்யார்‌ - நீங்காத கோபங்கொண்டு இகழமாட்டார்கள்‌; (௮.5 
லால்‌), தமியேன்‌ - அடியேனிடத்தில்‌, பிழை நூறு உண்டாயினும்‌ - மிகப்‌ 
பலதவறுகள்‌ இருப்பினும்‌, பொறுத்து ஆளும்‌ தகைமை - (அதகாரணமாகத்‌ 
தண்டியாமல்‌ அக்குற்றங்களைப்‌) பொறுத்து அடிமைகொள்ளும்‌ பெருர்தன்‌ 
மையைக்காட்டுதல்‌, உனது கடன - உனக்குக்‌ கடமையாகும்‌ ; களவீச- ! 
நீ, என்னை கைவிடின்‌ -.என்னை (ஆட்கொண்டு பா தகாவாமல்‌) உபேட்ரிச்‌ 
தால்‌, கண்டார்‌ - பார்த்‌ தஎல்லோரும்‌, நசைப்பர்‌ - (அப்படி உபேட்டுத்த உன்‌ 
னைப்‌) பரிகரிப்பார்கள்‌ ; (௭ - று.) 

தம்மையே கதியென்று ஈம்பிச்‌ சரணமடைநக்தவரைக்‌ குற்றம்பாரா து 
பாதுகாத்தல்‌ உலகவியல்பு; ஆதலால்‌, உன்னையேமமபிச்‌ சரணமடைக்த அடிய 
வனாகய என்னையும்‌ குற்றம்பாராட்டாது பாதுகாக்கவேண்டியது நினது 
கடமை யென்பதாம்‌. இச்செய்யுளில்‌, அடியார்களது பிழைகளைப்‌ பாராமல்‌ 
பாதுகாத்தல்‌ தலைவர தஇயல்பு என்ற பொதுப்பொருளைக்கொண்டு எனது 
குற்றத்தைப்‌ பாராது பாதுகாத்தல்‌ நின துகடன்‌ என்ற சிறப்புப்பொருளைச்‌ 
சமர்த்தித்தது - வேற்றுப்போநள்‌ வைப்பணியின்பாற்படும. சகலகல்யாண 
குணபரிபூர்ணனெனப்படுசன்ற இறைவன்‌ “ அடியாரிழைத்த பிழைகோடி 
கெஞ்னெறியாச ஆதிமுதல்வன்‌ என்று கூறப்படுமாறு ௮ச்குணங்களெல்லா 
வற்றினும்‌ தலைமைக்குணமா டிய கருணையைக்‌ கைக்கொண்டு நில்லாவிடின்‌ 
அவன திகுணங்கட்கே ஒரிழிவாதலால்‌, “களவீச நீ என்னைக்‌ கைவிடின்‌ கண்‌ 
டார்‌ ஈசைப்பர்‌” என்றார்‌. வேறுகதியின்றிச்‌ சரணமடைந்தவரைக்‌ காவாது 
கைலீட்டால்‌ விட்டவசையே பலரும்‌ இகழ்வ ரென்றபடி. :: நாணிலத்‌ 
தோர்முன்னே ஈலனழிகந்து கானிறாந்தாற்‌, கானகறும்பூங்கள வீச - ஈனமு 
ரைத்‌, தென்னைச்‌ சிரிப்பாரென்‌ றெண்ணாதே எம்பெருமான்‌, உன்னைச்ரிரிப்‌ 
பாரு முண்டு ?” என்ற வெண்பாவந்தாதி ஒருசார்‌ ஒப்புநோச்சத்‌சச்ச த. (௩ ௫) 


திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 39 


80, கைவிட்டுக்காலவிட்டுக்கண்கள்‌ பஞ்டிட்டுக்கலங்யெயிர்‌ 
மெய்விட்டுப்போம்பொழு தஞ்சேலஞ்சேலென்‌ றுவேலைவென்‌ று 
மைவிட்டெறிக்குங்கண்ணொப்பனையோடுமழவிடைமே 


னெய்விட்டகுலப்படையண்‌ ணலேவர்‌ அநின்‌ றுகொள்‌ ளே, 


(இ-ள்‌.) செய்‌ விட்ட - ரெய்பூசப்பெற்ற, குலம்‌ படை - சூலாயுதத்‌ 
தையுடைய, அண்ணலே - பெருமையிற்சிறந்தவனே !--கை விட்டு - கைகள்‌ 
சோர்வடைந்து, சால்‌ விட்‌ - கால்கள்‌ (சடக்கமாட்டாதபடி) வலிமை 
குறைந்து, கண்கள்‌ பஞ்சு இட்டு . கண்கள்‌ (பார்வைகுறைச்‌ த) பஞ்சடைம்து, 
கலங்கி - கலக்கங்கொண்டு, உயிர்‌ மெய்‌ விட்டு போம்‌ பொழுது - (எனது) 
உயிர்‌ உடலைவிட்டுப்‌ போகும்‌ காலத்தில்‌ ! அந்திமதசையில்‌], வேலை வென்று- 
வேற்படையைச்‌ சயித்து, மை விட்டு எறிக்கும்‌ - அஞ்சன மெழுதப்பெற்று 
(ஒளி) வீசுகின்ற, கண்‌ - கண்களையுடைய, ஒப்பனையோடு - ஒப்பீனையம்மை 
யுடன்‌, மழ விடைமேல்‌ - இளமையாகிய விருஷபத்தின்மேல்‌ ஏறி, அஞ்‌ 
சேல்‌ அஞ்சேல்‌ என்று - அஞ்சாதே அஞ்சாதே என்று சொல்லிக்கொண்டு, 
வந்து நின்று - (எனக்கு எதிரில்‌) எழுந்தருளிக்‌ காட்டுகொடுத்து மின்று, 
(என்னை), கொள்‌ . (நின து இருவடியிற்‌) சேர்த்துக்கொள்வாய்‌; (௭ - று.) 

என து கரணங்கள்‌ யாவும்‌ வலியொடுங்கு உயிர்போகன்ற அர்திமகாலத்‌ 
தில்‌ நின்னை நினைப்பது அரியதொருகாரிய மாதலால்‌, அக்காலத்து என்செய 
லைக்‌ கருதாது மறுபிறப்பில்லாசபடி அஞ்சாதேயென்று அபயமளிச்து 
நினது திருவடிகளைச்‌ தந்தருளவேண்டுமென்‌ அ வேண்டியவாறு; ££ சாதல்முடு 
இற்‌ றனைமறந்து நாவிறங்கும்‌, மாதுயரிற்‌ சற்றும்‌ வழுத்தறியேன்‌ - ஆதலி 
னால்‌, ௮ப்பொழுசைச்‌ கிப்பொழுதே யன்பால்‌ வழுத்‌ துனெறேன்‌, ஒப்பனை 
யாள்பாகா வுனை '? என்றார்‌ வெண்பாவந்தாதியிலும்‌, முதலடியால்‌, மரனாவஸ்‌ 
தையை வெளியிட்டவாறு. 

அஞ்சேல்‌ அஞ்சேல்‌ என்ற அடுக்கு - அச்சம்‌ ஒழியுமாறு தேற்றுதற்‌ 
பொருளை விளக்குஞ்‌ சொற்றொடரின்‌ அறவாதம்‌, மழ - இளமைகுறிக்கும்‌ 
உரிச்சொல்‌. அருப்பிடியாமைப்பொருட்டிச்‌ சூலம்‌ முதலிய ஆயுதங்களில்‌ 
செய்பூசு,சல்‌, இயல்பு. இணி, நெய்விட்ட சூலம்‌ - பகைவரது நிணம்‌ சோயப்‌ 
பெற்ற சூலம்‌ எனினுமாம்‌. அண்ணல்‌ - ஆண்பாற்‌ சிறப்புப்பெயர்‌ : பெருமை 
யிற்‌ சறர்தவனென்று பொருள்‌. (௩௬) 

37. நின்றாளவழுத்தநினைவுதந்‌ துள்ளினிலை இறம்பிக்‌ 
குன்றாவகையென்னையாட்கொண்ட தாற்கொடியேன்‌ புரிக 
னன்ராசக்கொள்வகல்லாற்பிழைராடலைகாடினருக் 
கொன்றாய்ப்பலவுருவாங்கருவாபுரியு த்தமனே. 

(இ-ள்‌.) நாடினருக்கு - விரும்மின அடியார்கட்கு, ஒன்று ஆய்‌ - ஒப்‌ 
பற்ற கடவுளாடியும்‌, பல உரு ஆம்‌ - (உலகிலுள்ள) எல்லாப்பொருள்சளின்‌ 
வடிவமாயியு யிருக்சிற, கருவாபுரி உத்தமனே - திருச்கருவைகரி லெழுக்த 


42 திருக்கருவைக்கலித்‌ துறையந்தாதி, 


40. வானவரிந்‌ இரனிர்‌இரைகேள்வன்மறைவிரிஞ்சன்‌ 
ருனவரென்றுபுகல்வதுண்டோசமரிற்சிலையாற்‌ 
சானவனெற்றுங்களவிசரன்றுகடல்விடத்தைப்‌ 
போனகமாகவமுதுசெய்யாவிடிற்பூதலத்தே. 


(இ - ள்‌.) சமரில்‌ - போரில்‌, கானவன்‌ - காட்டில்‌ வசித்தவனாயெ அருச்‌ 
சுனனால்‌, சிலையால்‌ - விற்கமுக்துகொண்டு, எற்றும்‌ - அடிக்கப்பெற்ற, கள 
வீசர்‌--, அன்று - (பாற்கடல்கடைந்த) அக்காலத்தில்‌, கடல்‌ விடத்தை - அச்‌ 
கடலினின்‌ று தோன்றிய ஆலாசலவிஷத்தை, போனகம்‌ ஆக - உணவாகக்‌ 
கொண்டு, அமுது செய்யாவிடின்‌ - அமுதுசெய்யா திறாப்பராயின்‌ —] பூத 
லதீது - இப்‌ பூமியில்‌, வானவர்‌ - தேவர்களும்‌, இந்திரன்‌ - (அத்தேவர்ஃட்‌ 
குதீதலைவனாயெ) இந்திரனும்‌, இர்திசை கேள்வன்‌ - திருமகள்கொழுகனாயெ 
திருமாலும்‌, மறை விரிஞ்சன்‌ - வேதங்களையோதுடஇன்ற பிரமனும்‌, தானவர்‌ - 
அசுரர்களும்‌, என்று, புகல்வது - சொல்லுதல்‌, உண்டோ - உண்டாகுமோ? 


சிவபெருமான்‌ பாற்கடலினின்று தோன்றிய கொடுவிடத்தை அழுத 
செய்யாதிருப்பின்‌, வானவர்‌ தானவர்‌ என்ற சாதிகளும்‌ அவர்கட்கெல்லார்‌ 
தலைவரான இர்திரன்‌ விஷ்ணு பிரமன்‌ என்னுந்‌ தேவர்களும்‌ ஆசிய யாவரும்‌ 
அடியோடு அழிர்‌ தபோயிருப்பார்கள்‌; அவ்வாறு அழியாதபடி சவபெருமான்‌ 
விஷதீதையுண்டதனால்தான்‌, சேவர்கள்‌ தாமும்‌ இர்திரன்‌ பிரமன்‌ முதலிய 
பேர்களைச்‌ சொல்லிக்கொண்டு இரின்ெறன சென்பசாம்‌. சிவபிரான்‌ விஷ 
தீதையுண்ட இவ்வரலாற்றினால்‌, அப்பிரான து செயற்கரியசெயல்‌ செய்து 
உயிர்களைப்பா துகாக்கும்‌ வி௫ித்திசசக்தியும்‌ திருவருளும்‌ பரத்துவமும்‌ விளங்‌ 
கும்‌; £ கற்புங்கடந்து கடவுளராய்‌ வாழ்வரோ, பொற்பங்கயன்‌ முதலாம்‌ புத்‌ 
தேளிர்‌ - அற்புதமே, தெவ்வடக்கு குலத்தார்‌ தென்கராவைமாதனார்‌, வெவ்‌ 
விடத்தை யுண்ணாவிடின்‌ ” என்பது, வெண்பாவந்தாதி. 


இந்திரன்‌ - பரமைசுவரியமுடையவன்‌ ; இட்திரை - பரமைசுவரியங்கட்‌ 

குத்‌ தலைவி: இவ்விரண்டும்‌ - காரணவிடுகுறிப்பெயராய்‌ வரும்‌ வடசொற்‌ 

கள்‌. விரிஞ்சன்‌ - (அன்னப்‌) பறலையாற்‌ சுமச்கப்படுபவ னென்றும்‌, பஞ்ச 

பூதங்களைப்‌ படைப்பவனென்றும்‌ அவயவப்பொருள்படும்‌ வடமொழி. சமர்‌-- 

ஸமரம்‌. (௪௦) 
41. பூதகணத்தொடுவேதாவுந்தாளம்புடைக்கவொரு 


வோய்பண்டையாகமத்தும்‌ 


பாதமெடுத்‌ துப்பவுரிகொள் 
வேதசிரத்தும்பொலிகளவீசமெலியவரு 
மேதமகற்றுவதுன்கடனென்கடனேத்‌ தவத. 


(இ-ள்‌) பூச சணத்தொடு - பூதகணங்களும்‌, வேதாவும்‌ - பிரமனும்‌, 
தாளம்‌ புடைக்க - (ஈர்தீதனத்திற்‌ சதிமிதித்தற்கு ஏற்பத்‌) தாளங்கொட்ட, 
ஒரு பாதம்‌ எடுத்து - ஒருசாலைத்‌ தூக்கிக்கொண்டு, பவுரி கொள்வோய்‌ - 
இருஈடனஞ்‌ செய்பவனே ! பண்டை ஆகசமத்தும்‌ - பழமையாகிய (இருபத்‌ 


திருக்கருவைக்கலித்துறையந்தா தி, 43 


செட்டும்‌) சைவாகமங்களிலும்‌, வேத தெத்தும்‌ - வேதங்களின்‌ முடிவாகி 
உபகிடத்துக்களிலும்‌, பொலி - வீளங்குன்ற, களவீச....! ஏத்துவது - (உன்‌ 
னைத) துதிப்பது, என்‌ கடன்‌ - எனது கடமையாகும்‌ ; (அதற்குப்ப தலாக], 
மெலிய - (யான்‌) வருந்துமாறு, வரும்‌ - (என்னை ஈலிய) வருன்ற, எதம்‌ - 
(பிறவித்‌) துன்பங்களை, அகற்றுவது - நீக்கிப்‌ பாதுகாப்பது, உன்‌ சடன்‌ - 
உனது கடமையாகும்‌) (௭ - று.) 


உன்னை வணங்கத்‌ துதித்தல்‌ என துகடமை ; இக்கடமையை யான்செய்‌ 
இட்டே தலால்‌, இனி எனது பிறவித்துன்பங்களை யொழித்து முதீதி£ல்‌ 
இப்‌ பாதுகாத்தல்‌ உன துகடமை யென்பதாம்‌. '£ என்செய லுன்றாளி லினிய௰ 
மலர்‌ சாத்துவதே, உன்செய லென்றன்பமொழிப்பதே - யின்புரையும்‌ு 
வேணியாய்‌ தென்கருவைவேர்தே யனலேந்தும்‌, பாணியாய்‌ வேதாதிபா ?' 
என்பர்‌ வெண்பாவிலும்‌. சிவபெருமான்‌ இருநடனஞ்செய்யும்போ து பூதீங்‌ 
களும்‌ பிரமனும்‌ தாளங்கொட்டுவ ரென. ஒருகாலைச்‌ தூச்யெவண்ணம்‌ மற்‌ 
மொருகாலாற்‌ கூத்தாடுதல்‌, ! குஞ்சசுடனம்‌" எனப்படும்‌. சிவபெருமானது 
சுவரூபத்தைச்‌ சைவாகமங்களும்‌ உபநிஷத்துக்களுூமே உள்ளபடி யுணர்த்து 
வன வாதலால்‌, (பண்டையாகமத்தும்‌ வேதரிரத்தும்‌ பொலிகளவீச என்றார்‌. 


42, எத்தியமூவர்தமிழ்மாலைசாத்துமினையடி.க்கென்‌ 
னுத்தரும்புன்சொற்றொடைபுனை வாய்செம்பொனாட்டிலைந்து 
காத்தருகாண்மலாசூடும்புரிசடைக்காட்டெருக்கம்‌ 
பூத்தருமாலைபுனைகளவீசபுராந்தகனே. 


(இ-ள்‌.) புர அந்தகனே - திரிபுரங்களை யெரித்தழித்தவனே ! செம்‌ 
பொன்‌ நாட்டில்‌ - வெந்த பொன்மயமான தேவலோகத்திலுள்ள, ஜந்து கா - 
892 தேவதருக்களும்‌, தரும்‌-கொடுக்கிற, காள்‌ மலர்‌- அன்‌ றுமலர்ந்த [புதிய] 
மலர்களை, சூடும்‌ - அணிந்துள்ள, புரி சடை காடு - முறுக்கிக்கட்டிய சடைத 
தொகுதியில்‌, எருக்கு தரு பூ மாலை - எருக்கஞ்செடியினின்‌ று உண்டாகும்‌ 
மலர்களாலாகிய மாலையை, புனை - அணிந்த, களீச-- ! ஏத்திய - (பாடல்‌ 
பாடித்‌) துதித்த, மூவர்‌ - மூன்று நாயனமார்கள த, தமிழ்‌ மாலை - தமிழ்ப்பா 
மாலையை, சாத்தும்‌ - அணிந்தகொண்ட, இணை அடிக்கு - (உனத) இரண்டு 
திருவடிகளில்‌, என்‌ நா தரும்‌ புல்‌ சொல்‌ தொடை - எனது நாவினாற்‌ பாடும்‌ 
இழிவானபாமாலைகளையும்‌, புனைவாய்‌-(விருப்பத்சோடு) அணிந்துகொள்வாய்‌, 

மிகவுஞ்சிறந்த சற்பசமசங்களின்‌ மலர்களோ டொப்ப மிகவும்‌ இழிவான 
எருக்கமலர்களையும்‌ வெபெருமான்‌ சடைமேலணிர்துகொள்ளும்‌ இயல்பின 
தலால்‌, அவ்வாறே தத்துவஞானங்கனிக்த மெய்யடியார்கள்‌ பக்தியோடு 
திருவாய்மலர்க்தருளிய றெந்த தமிழ்ப்பாசுரங்களாயெ தேவாரத்தோடொப்ப 
அறிவில்லாத தமது யிகத்தாழ்ந்த பாடல்களையும்‌ அங்கெரிப்ப னென்னும்‌, 
துணிபுபற்றி, இவ்வாறு வேண்டுகின்றன சென்க. * ' செம்பொலூட்டிலேம்‌ து 
காத்தருமாண்மலர்சூடும்‌ புரிசடைக்காட்‌ டெருக்சம்பூத்தருமாலை புனை” என்ற 
அடைமொழி - முன்னிரண்டடியிற்‌ கூறிய விஷயத்துக்கு உபசாரப்பட 


44 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி. 


வேண்டுமென்னும்‌ கருத்துப்பட உரைக்கப்பட்ட சனால்‌, கநத்துடையடை 
மோழியணியாம்‌, 4 போதமறியேன்‌ புகன்‌றகவிவிண்ணப்பம்‌, ஏதும்‌ இருச்‌ 
செவியி லேறுமோ - ீதநிலாத்‌, இங்க எணியும்‌ திருச்சடைமேற்‌ புன்பூளை, 
தீங்கவணியுங்‌ கருவேசா ”' என்ற வெண்பாவக்தாதி இங்குக்‌ கருதத்தக்கது. 


மூவர்‌ - திருஞானசம்பந்தர்‌ சந்தரமூர்த்திசள்‌ இருகாவுச்சரசர்‌ என 
இவர்‌, மூவர்தமிழ்மாலை - தேவாரம்‌. தேவலோகம்‌ செம்பொன்மயமான 
உலக மாதலால்‌, அது -  செம்பொனாடு' எனப்பட்டது, 8ர்துதெவதருக்‌ 
கள்‌ - மந்தாரம்‌ பாரிஜாதம்‌ ஸந்தாகம்‌ கல்பம்‌ ஹரிசந்தகம்‌ என்பன. இவை 
களில்‌ ஒவ்வொன்றும்‌ பருத்து ஒருசோலைபோலப்‌ பரவிவளர்ர்திருத்தலால்‌, 
“ ஐந்துகா ? என்றார்‌. எருக்கம்பூ, அம்‌ - சாரியை. பூ தரா - பூத்தந்த [பூவினா 
லாகிய] எனினுமாம்‌. அந்தகன்‌ - யமன்‌ : புரார்சகன்‌ - புரங்களுக்கு முடி. 
வைச்‌ செய்தவன்‌, (௪௨) 


40, புரந்தரன்பண்டைப்பழிதீரப்பொன்னிதழ்ப்பூங்கமல 
நிரக்‌ தஞ்சா த்தவருள்புரிக்தோனிலவோடணிர்த 
காந்தையஞ்செஞ்சடைப்பால்வண்ணநாதன்கருணைபொங்கி 


வரரந்தருமோவறியேனளியேனிட்டமா மலர்க்கே, 


(இஃள்‌,) பண்டை - முற்காலத்தில்‌, புரந்தரன்‌ - தேலவேர்தின து, 
பழி - பிரமகத்திதோஷம்‌, தீர - நீங்கவும்‌, பொன்‌ இதழ்‌ பூ கமலம்‌ - பொன்‌ 
மயமான இதழ்களையுடைய தாமரைமலர்களை, கிரச்தரம்‌ - எப்போதும்‌, சாத்த- 
(தனக்கு ௮ல்விச்திரன்‌ ) சமர்ப்பிக்கவும்‌, அருள்‌ புரிச்‌ சோன்‌ - கஇருபைசெய்* 
வனாயெ,-- நிலவோடு - நிலாவையுடைய பிழைச்சந்திரனுடனே, அணிக்த - 
தரித்த, கரந்தை - கரந்தை மலர்களையுடைய, அம்‌ - அழயெ, செம்‌ சடை - 
செந்த சடையோகடிய, பால்வண்ணகாதன்‌--,--அளியேன்‌ - (கருணை 
யினாற்‌) பாதுகாத்தற்கு உரியவனான அடியேன்‌, இட்ட - (தனக்குச்‌) சமர்ப்‌ 
பித்த, மா மலர்க்கு-றெந்த புஷ்பங்கட்கு, கருணை பொட்டு- திருவருள்மிகுர்து , 
வரம்‌ தருமோ - (என) விருப்பத்தைத்‌ தருவானோ ? (அறியேன்‌); (எ-து.) 


தேவேந்திரன்‌ தனக்குப்‌ பொற்றாமரைமலரையணீிர்து வழிபட்டுப்‌ பழி 
தீருமாறு அருள்புரிந்த சிவபிரான்‌, அடியேன்‌ மலர்கொண்டு பூரித்து வழி 
பட்டு வணங்குமாறு என்னையும்‌ திருவருள்கொண்டு பாதுகாத்தல்‌ முறை; 
அவ்வா மு திருவருள்பாலிப்பனோ? அன்றிக்‌ கைவிடுவனோ என்பதாம்‌. தேவர்‌ 
கட்கெல்லார்‌ தலைவனாகிய இந்திரனிடத்துக்‌ கருணைபுரிர்தவன்‌ மனிதரிற்‌ 
கடைப்பட்டவனாகிய என்னிடத்துக்‌ கருணைபுரிவனோ ? என்று யேங்‌ 
கொண்டவாறு. கடம்பவனத்து வந்தமாத்நிரத்தில்‌ தனதுபாவம்‌ நீங்கப்‌ 
பெற்ற இந்திரன்‌ அத்தலதீது எழுந்தருளிய ெபெருமானிடதீதுப்‌ பொற்றா 
மரைப்பொய்கையினின்‌ று தாமரைமலர்களைச்‌ தான்‌ காடோழுஞ்சாத்தும்பமழி 
வரம்வேண்ட, அக்கடவுள்‌ £ சித்திராபெளஎர்ணமிதோறும்‌ ஈம்மைப்‌ பூஜை 
செய்தால்‌ வருடமுழு தும்‌ பூஜைசெய்த. பயன்‌ கிடைக்கும்‌? என்று கட்டளை 


திருக்கருவைக்கலித்‌ துறையந்தாதி, ்‌ 44 


யிட, அவ்வாறே தேவேந்திரன்‌ வருடர்தோறும்‌ செய்கன்றன னென்ற 
புராணகதையை க்வி பொன்னிதழ்ப்‌ பூங்கமலம்‌ நிசச்சாஞ்சாத்த 
வருள்புரிர் சோன்‌ ” என்றார்‌. 
புரந்தரன்‌ - பகைவர்களினுடம்பை அல்லது நகரங்களை யழிப்பவன ; 
கமலம்‌ - நீரை யலங்கரிப்பது ; நிரந்தரம்‌ - இடையிடில்லாத காலம்‌: இவை - 
வடசொற்கள்‌. நிலவு - இலக்கணையால்‌, பிறைச்சந்திரனைச்‌ குறித்தது. 
பாலவண்ணகாசன்‌ தருமோ - செய்யுமென்‌ முற்று ஆண்பாலுக்கு வந்தது? 
 அருள்புரிதோர்‌...பால்வண்ணகாதர்‌ வரச்தருமோ ' என்ற பாடம்‌ சுறவாது. 
அளியேன்‌ . இரங்க அருள்புரிதற்குஉரிய கான்‌. 
ழன்னிரண்டடியிற்‌ தறித்த வரலாறு: முன்னொறருகாலத் தில்‌ தேவேம்‌ 
திரன்‌ செல்வச்செருச்கில்‌ மூழ்கிப்‌ பெண்மயலி லசப்பட்டுத்‌ தனதுகுருவா 
திய பிரஹஸ்பதி வருகையில்‌ அவர்க்குச்‌ செய்யவேண்டிய வழிபாகெளைச்‌ 
செய்யா தபோச, ௮துகாரணமாக அக்கரு சென்றவிடக்தெரியா து மறை 
நீதுவிட, அப்போது பிரமதேவன துகட்டளையின படி தீவஷ்டாவின்‌ புதல்வ 
னாய விசவருபனென்னும்‌ அசுரனொருவனைக்‌ குருவாகக்‌ கொண்டு அவனி 
டத்துத்‌ தேவேந்திரன்‌ ஒருயாகஞ்செய்யுமாறு வேண்ட, அவனும்‌ புறத்திலே 
 தேவர்கட்குச்‌ செல்வமுண்டாகுக ' என்று சொல்லி அகத்திலே தம்மவர்க 
ளான அசுரர்சட்செல்லாம்‌ ஈகன்மையுண்டாகுமாறு நினைத்து யாகஞ்செய்ய, 
அதனையறிக்‌,த தேவேந்திரன்‌ சினந்து சனதுவச்சிராயுதத்தினால்‌ அவனது 
செல்களைக்‌ கொய்தமாத்திரத்தில்‌ அவனைக்கொன்றசனாலாகய பிரமகத்தி 
தோஷம்‌ தன்னை கெருங்கிப்பீடிக்க, தேவர்கள்‌ ௮ப்பால த்தை மரம்முதலிய 
வற்றிற்குப்‌ படிர்ச்துகொடுத்து இந்திரனைப்‌ பழி நீங்கியவ னாக்சு, அப்போது 
தீவஷ்டா தனது மகனைக்‌ கொன்றவனைப்‌ பழிவாங்க நினைத்து யாகமொன்று 
செய்து விருத்திராகரனை யுண்டாக்கி இர்‌ திரனைச்கொல்லுமாறு ஏவ, இந்தி 
ரன்‌ அவ்வசுரனோடு பொருது அவனையே கொல்ல, உடனே பிரமகத்தி 
தோஷம்‌ மற்றும்‌ சேவேந்திரனை நெருங்கி சலிய, அப்பொது இட்திரன்‌ 
தன துகுருவாகெய பிரகஸ்பதியின்‌ சொற்படியே பூலோகத்திற்கு வந்து பல 
தலங்களிலுஞ்‌ சென்று முடிவில்‌ கடம்பவன தீதைச்‌ சார்ந்து தனது பிரம 
கத்தி தோஷம்‌ நீங்கப்பெற்று அங்குள்ள பொற்றாமரைப்‌ பொய்கையி 
னின்று பூக்கொய்து சிவபிரானது இருவடி.களி லிட்டு அருச்சித்து அப்பிரா 
னது திருவருளினால்‌ தனது பழையநிலையை யடைந்தன னெல பதாம்‌, () 
44, மாமலான்றிக்குரு இக்கண்சாச்‌தியமாயலுக்குன்‌ 
நீமலரா பீப்படையளித்தாய்செழுக்தேறல்வளப்‌ 
பூமலர்கொ ண்டுன்றிரு 2மனிழு.ர.றும்பொ திந்தவர்தக்‌ 
காமனை யேனெரித்தாய்கருவாபு.ரிக்காமண'2ன, 
(இ-ள்‌.) கருவா புரி சாணனே- திருக்கருவையென்லும்‌ 8கரி லெழும்‌ 
தருளியுள்ள சிவபெருமானே [-—மா மலர்‌ அன்றி - சிறந்த தாமரைமலசே 
யல்லாமல்‌, குருதி சண்‌ சாத்திய - (குன்றெடுத்ததனால்‌) இரத்தஞ சொரியப்‌ 


46 திருக்கருவைக்கலித்‌ துறையந்தர்தி. 

பெற்ற கண்ணைச்‌ சமர்ப்பித்த, மாயனுக்கு - திருமாலுக்கு, உன்‌ - உனத, தீ 
மலர்‌ ஆழி படை-ரெறாப்புச்சுவாலை வீசுகின்ற சக்கராயுதத்தை, அளித்தாய்‌ - 
கொடுத்தருளினாய்‌ ; செழு தேறல்‌ வளம்‌ பூ மலர்கொண்டு - செழுமையாகிய 
தேன்பெருக்கையுடைய பொலிவுபெற்ற புஷ்பங்களைக்கொண்டு, உன்‌ இரு 
மேனி முற்றும்‌ பொதிந்த - உனது திருமேனிமுழுவதையும்‌ மறைத்த, அந்த 
சாமனை - அர்த மன்மதனை, ஏன்‌ எரித்தாய - என்னகாரணத்தினால்‌ எரித்‌ 
தீழித்தாய்‌ ? (௭ - று.) 


தாமரைமலர்கொண்டு பூசிக்கத்தொடம்கிய திருமால்‌ அத்தாமரைமலர்‌ 
திடைக்கப்பெறாமையால்‌ அதற்குஈடாகத்‌ தனது தாமரைபோன்ற ஊனக்‌ 
கண்ணொன்மைச்கொண்டு திருவடிகளி லிடவும்‌ அவனுக்கு நீ அருள்செய்‌ 
தாய; சாமனோ, சாமரைமுதலிய ச துமலர்சளையேசொண்டு உனது திரு 
மேனிமுழுவ தம்‌ தூவவும்‌ ௮வனிடத்துச்‌ சிறிதும்‌அருளில்லாது கோபங்‌ 
கொண்டு அவனையே எரித்சொழித்தசாய்‌ ; இம்மாறுபாட்டிற்குக்‌ காரணம்‌ 
என்னோ? என்று வினாவியவாறு, இதனால்‌, இறைவன்‌ அசதீதிலிருக்கும 
பச்தியைக்‌ கருதுபவனேயன் றிப்‌ புறத்தேதோன்றும்‌ பொருள்களைக்‌ கருது 
பவனல்ல னென்பது பெறப்படும்‌, ““ஈசற்கு - பல்லோனெறிசஏிலையோ ஈன்‌ 
னுதா லொண்கருப்பு, வில்லோன்மலரோ விருப்பு '” என்றுங்‌ காண்க, 


மாயன்‌ - மாயையையுடையவன்‌ ; மாயையாவது - கூடாததையும கூட்டு 
விக்கும்‌ திறம்‌: கருநிறமுமாம்‌. இமலர்‌ஆழி - நெருப்பு மலர்கின்ற [மிகுதி 
யாகத்தோன்றுடின்ற] சக்கரம்‌, மலராழி - வினைத்தொகை. ஆழி - (பகை 
வரை) அழிப்பது என்றாவது, வட்டவடிவமானது என்றாவது காரணப்‌ 
பொருள்படும்‌. தாமரை அசோகு குவளை முல்லை தேமா என்ற மலர்களை 
லும்‌ - மன்மதனது பஞ்சபாணங்களாம்‌. மலர்‌ - சாதியொருமை, காமன்‌ - 
விருப்பத்தையுண்டாக்குல்‌ கடவுள்‌. காரணன்‌ - எல்லாப்பொருள்கட்குங்‌ 
காரணமானவன்‌) அன்றி, காரணாகமத்தினாற்‌ பிரதிபா திக்கப்படுபவனுமாம்‌, 


திநமால்‌ தரதிக்கண்‌ சாத்திய வாலாறு:--வெபெருமான்‌ தனதுதிறா 
வடிவிரலால்‌ தரையிற்றியுணடாக்கிச்‌ சலந்தராசரனைக்கொன்ற சக்கராயுத 
த்தை அரச்சர்முதலியோரை அழித்தற்குப்‌ பெறுமபொருட்டுத்‌ திருமால்‌ 
நாடோறும்‌ ஆயிரந்தாமரைமலர்களைக்கொண்டு அச்சிவபெருமானை அருச்‌ 
த்து வழிபட்டுவருசையில்‌, ஒருகாள்‌ பரமசிவன்‌ அவ்விஷ்ணுவின த அன்பு 
நிலையைப்‌ பரிசோதிக்க எண்ணி ஒருமலரை மறைத்திட, திருமால்‌ மனக்‌ 
தளர்ம்து தன துசெர்தாமரைமலர்போலுங்‌ சண்களு ளொன்றைப்‌ பறித்து 
அருச்ரிக்க, சிவபிரான்‌ இருவுள்ளமுவந்து சக்கராயுதத்தை பீர்தன னென்‌ 
பதாம்‌. '' சலமுடையசலக்தரன்‌ றனுடல்‌ தடிந்த ஈல்லாழி, ஈலமுடையமார 
ணற்சன்று சவியவாழென்னேடீ, ஈலமுடையநாரணன்‌ ற னயனயிடம்தரனடி. 
க்‌, ழலராகவிடவாழியருளினன்‌ சாண்‌ சாழலோ” என்பது திருவாசகம்‌. () 


5, காரணனே ச்‌ 'வாபுரியிற்களாநிழற்சழ்ப்‌ 
இன கருவாபுரியிற ழ்ற்கழ்‌ 
பூரணனேயென்‌ புபூண்ட வனேபொற்பொருப்புவில்லா 


திருக்கருவைக்கலித்‌ துறையந்தாதி, 47 


நாரணனேகணையாப்புர கூன்றெய்தாரயகனே 
யாரணனேயப்பனயடியேனுன்னடைக்கலமே. 


(இ- ள்‌.) காரணனே! என்பு பூண்டவனே - எலும்புமாலையை 
யணிர்தவனே ! பொன்‌ பொருப்பு வில்‌ ஆ - பொன்மயமான மேருமலையே 
வில்லாகவும்‌, மாரணனே கணை ஆ - திருமாலே அம்பாகவும்‌ கொண்டு, புரம்‌ 
மூன்‌ று எய்த . திரிபுரங்களையும்‌ எய்து நீராச்செ, காயகனே - தலைவனே! 
ஆரணனே - வேதங்களினா லுணர்த்தப்படுபவனே! அப்பனே - பரமபிதாவே! 
தென்‌ கருவாபுரியில்‌ களா நிழல்£ழ்‌ பூரணனே - தெற்கின்சணுள்ள திறாக்கரு 
வை ஈகரில்‌ களாமரத்தின்‌ நிழலி லெழுக்சருளியுள்ள நிறைந்தகடவுளே!-- அடி 
யேன்‌--, உன்‌ அடைக்கலம்‌ - உனது அடைக்கலப்‌ பொருளாவேன்‌ ; (எஃறு.) 

யான்‌ உன்னையே சரணமாக அடைந்து உன்னாற்‌ பாதுகாக்கப்படும்‌ 
பொருளாயினே னாதலால்‌, என்னை ஒருகுறைவும்‌ கேராதவாறு பாதுகாக்க 
வேண்டு மென்பதாம்‌. பூரணன்‌ - எங்கும்வியாபித்து நிரம்பியுள்ளவன்‌! எல்‌ 
லாக்குணங்களா லும்‌ நிரம்பியவனுமாம்‌. நாரணன்‌ -: நாராயணன்‌ : சிருவ்டிப்‌ 
பொருள்‌ கட்கெல்லாம்‌ இருப்பிடமானவ னென்றும்‌, பிரளயப்பெருங்கடலை 
வாழுமிடமாகவுடையல்‌ னென்றும்‌, இன்னும்பலபடியாகவும்‌ காரணப்பொரு 
ஞரைப்பர்‌. அடியேன்‌ உன்னடைக்கலம்‌ என்றவிடத்து--தன்மையிற்‌ படர்‌ 
க்கைவந்த இடவழுவமை தியும்‌, இழிப்பினால்‌ [பணிவுபற்றி] உயர்திணை ௮ஃ 
றிணையாக்‌ கூறப்பட்ட திணைவழுவமைதியும்‌ இருத்தல்‌ காண்க, 

' என்புபூண்டவன்‌ ' என்பதில்‌ அடங்கிய கதை: -சர்வசங்காரகாலக்‌ 
தோறும்‌ ஒடுங்குகற பிராரது தலைகளையும்‌ விஷணுக்களது உலும்புகளை 
யும்‌ வபெருமான்‌ மாலையாகத்‌ தொடுத்து, £ எப்பொழுதும்‌ அழிவில்லாமல்‌ 
எஞ்சநிற்கும்‌ பொருள்‌ தாம்‌ ஒருவரே என்று அப்பிரமனாதியோர்‌ அறிக்‌ து 
வழிபட்டு நற்க தியடை தற்பொருட்‌ட ஆபரணமாக அணிவ வென்பதாம்‌. () 

46. அடைக்கிலரைர்‌ துபுனையுரெஞ்சத்தழுக்ககலத்‌ 
துடைக்கெர்தொண்டுபுரியத்‌ இணிகிலா தூயபத இ 
படைக்கிலர்நின்புகழ்பாடிலர்காலபடர்பிடி த்‌ துப்‌ 
புடைக்கிலென்செய்‌ திடுவார்களவி சபொறியில:2 7, 

(இ - ள்‌.) சளவீச--!--பொறி இலர்‌ - ஈல்வினையில்லா சவர்‌ 85 
புலனையும்‌ - (தமத) பஞ்ச இக்திரியங்களையும, அடைக்கிலர்‌ - (அவை தம்தம்‌ 
வழியிற்‌ செல்லவொட்டாது) தடுத்துவைக்குக்‌ திறயில்லார்‌ ; நெஞ்சத்து - 
(தமத) மனத்தில்‌, அமுக்கு - (ஆணவம்‌ மாயை கன்மம்‌ என்னும்‌ மும்‌) மலங்‌ 
கணாம்‌, அகல - நீங்கும்படி, அடைக்கிலர்‌ - போக்குந்திறமுடையவரல்லர்‌ ; 
சொண்டுபுரிய - (உன இ) சைங்கரியத்தைச்‌ செய்யுமாறு, துணிகலர்‌ - தணிய 
வும்மாட்டார்‌; தூய பதீதி படைக்கிலர்‌ - (உன்னிடத்துட்‌) பரிசுத்தமான மெய்‌ 
யன்பைக்‌ கொள்ளவும்மாட்டார்‌ ; நின்‌ புகழ்‌ பாடிலர்‌- உனது திருப்புகழ்‌ 
களை (லாயினாற்‌) பாடித்‌ துதிக்கவும்மாட்டார்‌ ; (சற்றொழிலைச்செய்து தமது 


48 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 


வாழ்நாளை ச்சபலமாக்சா து லீணேசழித்த ௮வர்கள்‌),--(தமது அர்திமகாலத்‌ 
தில்‌), சால படர்‌ - யமகிங்கார்‌, பிடித்து புடைக்கில்‌ - பிடித்து வருத்தும்‌ 
போது, என்‌ செய்‌இூவொர்‌ - என்னசெய்யமாட்டுவார்கள்‌ ? [ஒன்றுஞ்‌ செய்ய 
மாட்டாது தவீப்ப ரென்றபடி] ; (எஃறு,) 
உலகத்து மனிதர்கள்‌ ஈல்லறிவுடனே தமதுவாணாளை வீணாளாக்காமல்‌ 
பஞ்சேட்திரியங்களையடக்குதல்‌ மும்மலங்களைப்போக்குதல்‌ கைங்கரியஞ்‌ 
செய்யத்‌ துணிதல்‌ முதலிய ஈற்றொழில்கள்‌ புரிக திடுவராயின்‌ இறுதியில்‌ யம 
பாதைக்கு உள்ளாகாமல்‌ நற்கதிபெறலா மென்பது, கருத்து. இவ்வாறு ஈற்‌- 
ரெழில்புரியாதவர்க்கொ யமனுக்குக்‌ குற்றெவல்செய்தல்‌ நேறிடு மென்பதாம்‌. 
 கரங்கொண்டலர்‌ தூவார்‌ கண்கொண்டுபாரார்‌, சிரங்கொண்ட டியிறைஞ்சல்‌ 
செய்யார்‌ - உரங்கெரண்ட, ஏற்றில்வருர்தென்கருலையிசனுக்‌ காட்செய்யா 
மற்‌, கூற்றுவற்காட்செய்வார்‌ குணம்‌!” என்பது, வெண்பாவர்தாதி, 
ஐந்‌ துபுலன்‌ - இங்கு, இலக்கணையால்‌, 8ம்பொறிகளைக்‌ குறித்தன. 8ம்‌ 
பொறிகள்‌ - மெய்‌ வாய்‌ சண்‌ மூக்குச்‌ செவி என இவை. 8ம்பொறிகளை 
யடக்குதல்‌ - 8ம்பொறிகளையும்‌ சம்தமக்குஉரிய ஊறு சுவை ஒளி நாற்றம்‌ 
ஒசை என்னும்‌ ம்புலன்களின்மெற்‌ செல்லவொட்டாது தடுத்தல்‌, கெஞ்‌ 
சச்‌. து. அழுக்கு - மனக்குற்றம்‌, தொண்டு - வெசைங்கரியம்‌. பொறி - ஊழ்‌: 
நல்வினையை யுணர்ச்இற்று, பொறியிலர்‌ - அறிவில்லாதவ ரெனினுமாம்‌. () 
41, பொறியும்புலலுங்கலங்கியைம்மேலிட்டுப்பு த்‌ திகெட்டு 

மறியும்பொழுஇிலும்யான்மறவேன்மறியோடுமழுச்‌ 

கெறியுக்கராம்புயமுஞ்செய்யவாயுக்‌ திலக துதற் 

குறியுங்கருவைப்பெருமான்‌ றிருமணக்கோலமுமே, 


(இ-ள்‌,) பொறியும்‌ - 8ம்பொறிகளும்‌, புலனும்‌ - (அவற்றிற்குஉரிய) 
ஐம்புலன்களும்‌, கலங்கி - நிலைதடுமாறி, 8 மேலிட்டு - கோழை மிகுதியாக 
(நெஞ்சில்‌) நிறைந்து, புத்தி கெட்டு. பிரஜ்ஞைதப்பிப்போய்‌, மறியும்‌ பொழு 
இலும்‌ - இறக்குந்தருணக்திலும்‌,--கருவை பெருமான்‌ - திருக்கறாவைச்‌ 
சிவபெருமான அ, மறியோடு மழு செறியும்‌ கர அம்புயமும்‌ - மானையும்‌ மழு 
வையும்‌ ஏந்திய சாமரைமலர்போன்ற தஇருக்கைகளையும்‌, செய்ய வாயும்‌ - 
வெர்‌,ச திருவாயையும்‌, அதல்‌ இலகம்‌ குறியும்‌ - திருநெற்றியி லணிர்துள்ள 
இலசக்குறியையும்‌, திருமணம்‌ கோலமும்‌ - இருச்சல்யாண கோலத்தையும்‌, 
யான்‌ மறவேன்‌; (எ - று.) 

யான்‌ எப்போதும்‌ சிவபிரான தஅவடிவத்தைத்‌ தியானித்து நிற்றலால்‌, 
அவ்விறைவனை மறக்குமாறு சேரக்கூடிய அர்திமகாலத்திலும்‌ அப்பிரான து 
திருவுருவத்தை மறவே னென்று தமதுதியானத்தினுறுதியை எடுத்துக்‌ 
கூறின ரென்க, 

பொறியும்‌ புலனும்‌ கலங்குதல்‌ - 8ம்பொறிகள்‌ தீம்தமக்குஉரிய பரிசம்‌ 
மேதலிய புலன்களை அஅபவிக்குந்தன்மை குன்றிப்போதல்‌, 9ம்மேலிடுதல்‌ - 


திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 49 


அட்திமகாலத்தில்‌ ரெஞ்சிற்‌ கோழை மிகுதியாக அடைத்துக்கொள்ளுதல்‌ ; 
இனி, வாதராடியும்‌ பித்தசாடியும்‌ ஒடுங்கப்போகச்‌ தெளத்துக்குஉரிய ங்லே 
ஷமநாடியே தலையெடுத்தலுமாம்‌. கராம்புயம்‌ - இிர்ச்கசந்திபெற்ற வடமொ 
ழித்தொடர்‌. அம்புயம்‌ ௫ அம்புஜம்‌ : ீரில்தோன்‌ நுவ து, வாய்‌சவெர்திருத்தல்‌- 
உத்தமவிலக்கணம்‌. (௪௭) 


48, கோலமெடுத்து£டிப்பவர்போலப்பொய்க்கூடுபல 
காலமெடுத்‌ துக்கழித்துவிட்டே ன்கருப்புச்சிலைமே 
னீலமெடுத துப்பொரவரந்தகரமனை நீ றுசெய்யப்‌ 
பாலமெடுத்தவிழியழலேவியபால்வண்ணனே. 


(இஃ ள்‌.) கரும்பு சிலைமேல்‌ ஃ கரும்பாடிய வில்லினிடத்தில்‌, நீலம்‌ 
எடுத்து - கருங்குவளைமலராடெய பாணத்தை எடுத்‌ துத்தொடுத்‌. து, பொர வந்தஃ 
(உன்மீது பிரயோடுத் தப்‌) போர்செய்ய வந்த, காமனை - மன்மதனை, நீறு 
செய்ய - நீறாக்கும்படி, பாலம்‌ எடுத்த விழி - கெற்றியிற்பொருந்திய கண்ணி 
லிருந்து, அழல்‌ ஏவிய - நெருப்பையேவி யழித்த, பால்வண்ணனே-—!_ 
கோலம்‌ எடுத்து நடிப்பவர்போல - வேஷம்பூண்டு கூத்‌ தாடுபவர்போல, பொய்‌ 
கூடு பல எடுத்து - பொய்யாகிய பலசரீ ரங்களை (ப்‌ பலகாலங்களில்‌) மேற்கொ 
ண்டு, காலம்‌ கழித்துவிட்டேன்‌ - (எனது) காலங்களையெல்லாம்‌ வீணாக்க 
னேன்‌ ; (௭- று.) 


அளவிறந்தபலசாலங்களில்‌ எண்ணத்தொலையாத மிகப்பல ஜந்மக்களெ 
டுத்து உழன்று வருந்திப்‌ பழுதே பலபகலும்‌ போக்கியழைக்ரு இரங்கிய 
வாறு ; இனியாயினும்‌ அவ்வாறுஉழலாதபடி குறிக்கொண்டு பாதுகாத்தல்‌ 
வேண்டு மென்பது, குறிப்பு, சாம்‌எடுத்த பலபிறவிகளிலும்‌ உள்ளும்புற 
மும்‌ ஒதீதிராமல்‌ எண்ணம்வேறு செயல்வேறாக இருந்து காலச்தை வீணே 
கழித்ததனால்‌, கோலமெடுத்‌ து£டிப்பவரைதச்‌ தமக்கு உவமையாகக்‌ கூறினர்‌; 
உவமையணி. * நடித்தேன்‌ பொய்ச்கூடெடுச் து அவமே ஈன்னாள்கழிய ?' 
என்றார்‌, பதிற்றுப்பத்‌ தர்தா இியிலும்‌. 


உயிராியெபறவை வந்து புகும்‌து சிலகாலந்தங்குப்‌ பின்பு ரீங்கிச்செல்லுங்‌ 
கூடுபோலுதலால்‌, உடம்பு கூடு” எனப்பட்ட து: உவமையாகுபெயர்‌, மன்மத 
னுக்குச்‌ கரும்பு வில்லாதலை '( ஆலைக்கரும்பு சிலை ? என்றதனாலும்‌ அறிக: 
மன்மதனது அம்புகள்‌ - தாமரைமலர்‌ மாமலர்‌ ௮சோகமலர்‌ முல்லைமலர்‌ 
நீலோற்பலமலர்‌ என்பன. இவற்றின்பயன்‌ - முறையே, உர்மத்தம்‌, மதரம்‌, 
ஸம்மோஹம்‌, ஸந்தாபம்‌, வசீகரணம்‌ என்பன : இவை செய்யும்‌ அவஸ்தை- 
முறையே, சுப்பிரயோகம்‌, விப்பிரயோசம்‌, சோகம்‌, மோகம்‌, மரணம்‌ என்‌ 
பன. அவையாவன--சுப்பிரயோகம்‌ - சொல்லும்‌ நினைவும்‌ ; விப்பிரயோசம்‌ - 
வெய்தயிர்த்திரல்கல்‌; சோகம்‌ - வெதுப்பும்‌ துய்ப்பனசெவிட்டலும்‌ ; 
மோகம்‌ - அழுங்கலும்‌ மொழிபலபிதற்றலும்‌ ; மரணம்‌ - அயர்ப்பும்‌ மயக்க 
மும்‌, 4 நினைக்கும்‌ அாலிக்தம்‌ நீள்பசலை மாம்பூ, அனைத்‌ துணவுமீக்கும்‌ 

7 


80 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி. 


அசோகு - வனத்திலுறு, முல்லை இடைகாட்டும்‌ மாதே முழுநீலங்‌, கொல்லும்‌ 
மதனம்பின்குணம்‌ ”” என்ற இரத்தினச்சருக்கத்தையும்‌ காண்க. இவற்றில்‌, 
ஐர் சாவதாகிெய குவளையை எடுத்துக்கூறியது - அம்மலரே கொடியதாய்‌ மரண 
வேதனையை யுண்டாக்குதலா லென்க. 


நீலம்‌ - பண்பாகுபெயர்‌, பாலம்‌ - வடசொல்‌, விழிப்பது - விழி ; வினை 
முதற்பொருள்விகுதி புணர்்துசெட்ட பெயர்‌. கரும்பு * வில்‌ கருப்புவில்‌ ; 
இறுபான்மை அல்வழியில்‌ மென்றொடர்‌ வன்றொடராயிற்று, (௪௮) 


49, பால்வண்ணஞ்சொல்லென்‌ றும்பக்கேருகவண்ணம்பா தமென்‌ றுஞ்‌ 
சேல்வண்ணங்கண்ணென்றுமிவ்வண்ணமா தர்‌ திறம்புகழ்ந் து 
தூல்வண்ண நுண்ணிடை யொப்பனைபாககொக்தேனினியுன்‌ 


கால்வண்ணநாண்மலர்க்கோரளியாகக்கருத்தளியே, 


(இ- ன்‌.) நூல்‌ வண்ணம்‌ - நூலின்சன்மைபோன்ற, நுண்‌ இடை 
மெல்லிய இடையையுடைய, ஒப்பனை - ஒப்பனையம்மையை, பாக - (வாம) 
பாகத்திற்‌ கொண்டவனே !_*£ சொல்‌ - பேச்சு, பால்‌ வண்ணம்‌ - பால்போல்‌ 
இன்சுவையுடையது, ? என்றும்‌--, “பாதம்‌ - பாதங்கள்‌, பங்கேருகம்‌ வண்‌ 
ணம்‌-தாமரைமலர்போல மென்மையும்‌ அழகு முடையன”, என்‌ றும்‌, “சண்‌ - 
கண்கள்‌, சேல்‌ வண்ணம - கெண்டைமின்போலத்‌ தோற்றமும்‌ பிறழ்ச்ரியு 
முடையன,' என்றும்‌, இ வண்ணம்‌ - இவ்வாறு, மாதர்‌ இறம்‌ புகழ்ர்து - 
மகளிரது அழகை வருணித்துக்கூறி, நொந்தேன்‌ - (அதனால்‌ யாதொரு பய 
னும்‌ டைக்கப்பெறாமல்‌) வருந்தினேன்‌; இனி - இனிமேல்‌, உன்‌ கால்‌ வண்‌ 
ணம்‌ நாள்‌ மலர்ச்கு- உனது திருவடிகளாகிற அழகிய அன்று மலர்ந்த 
தாமரையினிடத்தில்‌, கருத்து - என்னெண்ணத்தை, ஓர்‌ அளி ஆக - ஒரு 
வண்டுபோன்‌ று இன்சுவையை அனுபவிக்கும்படி, அளி - சருணைசெய்வாயாச, 


தாமதகுணத்தோடு சிற்றின்பவாசைகொண்டு மகளிர்பக்கல்‌ ஈடுபட்டு 
அவரது அவயவங்கட்கு ஒப்புமைதேடி எடுத்துச்சொல்லிக்‌ கொண்டாடி 
என்மனம்‌ ஒருநிலையின்‌ றித்‌ இரிதலால்‌, யான்‌ மிகவும்‌ ௮லுத்துப்போனேன்‌ ; 
இனியாவது 8 உன துதிருவடிகளின்‌ போக்கியதையைக்‌ காட்டி அங்குமில்‌ 
கும்‌ அலைந்து தரியவொட்டா த அதனைப்‌ பிணித்து உன்‌ திருவடிகளிலேயே 
ஈடுபடும்படி கருணைபுரியவேண்டு மென்பதாம்‌. வெபெருமானது திருவடி 
களைத்‌ தாமரையாகக்‌ கூறியதற்கு ஏற்ப, அதில்ஈபெட்டு ௮ றபவிச்சவேண்‌ 
டிய தமதுமனத்தை அத்தாமரைமலரில்‌ தெனுண்ணும்‌ வண்டாகக்‌ கூறினார்‌. 
உநவகவணி. வண்ணம்‌ என்ற சொல்‌ ஒருபொருளில்தானே பலமுறை வர்‌ 
தது - சோற்போநட்பின்வநநிலையணியும்‌, அளி என்ற சொல்‌ வெவ்வேறு 
பொருளில்‌ வந்தது - சோற்பின்வநநீலையணியுமாம்‌. ௮ளியாசக்‌ கருத்தளி 
என்பதற்கு - (திருவடிதீதாமரையில்‌) நான்‌ வண்டாகும்படி (எனக்குச்‌) சறாத்‌ 
தசைத்‌ தரவேண்டு மென்று உரைப்பாரு முளர்‌. பங்கேருஹம்‌ - சேற்றில்‌ 
முளைப்பது எனச்‌ காரணப்பொருள்படும்‌ ; தாமரைக்குக்‌ சாரணவிடுகுறி, () 


திருக்கருவைக்கலித்‌ துறையந்தா தி. 51 


50, கருத்துறுமாயையிருளுக்குத்திபங்க ழிபிறவிப்‌ 
பெருத்தெழுகோவுக்கமிர்தசஞ்€வினிபேஇத்துள்ளம்‌ 
வருத்திடு துன்பத்‌ இரைவாரிதிக்குவடவைமன்றத்‌ 
திருத்‌ தியினாடுங்கருவைப்பிரானறிருவஞ்செழுத்தே, 

(இ-ள்‌.) மன்றத்து - சபைகளில்‌, அருத்தியின்‌-ஆதரத்தோடு, நடும்‌ - 
நர்‌. த்தனஞ்செய்கனெற, கருவை பிரான்‌ - திறாக்கருவைச்‌ வெபெருமான து, 
திரு அஞ்சு எழுத்து - ஸ்ரீபஞ்சாட்சரமான ௫, கருத்து உறு - மனத்திற்‌ 
பொருக்திய, மாயை இருளுக்கு - அஜ்ஞாமாயெ அம்தகாரத்திற்கு, இிபம்‌ - 
ஒரு விளக்குப்‌ போன்‌ றது; கழி பிறவி - மிகப்பலபிறப்புக்களாடிய, பெருத்த 
எழு நோவுக்கு . மிகுதியாககேர்கிற வியாதிக்கு, அமிர்த சஞ்சீவினி - (வியா 
தியைப்போக்கி உறுதியான வாழ்காளைத்‌ தருகின்ற) ௮மிருசசஞ்சீவினி 
யென்னும்‌ மருந்து போன்றது ; உள்ளம்‌ பேதித்து - மனத்தை மாறுபடுத்தி, 
வருத்திடு - வருத்துகின்ற, துன்பம்‌ - பிறவித்‌ தன்பங்களாகிய, திரை வாரி 
திக்கு - அலைகளையுடைய கடலுக்கு, வடவை - வடவாமுகாக்கினிபோன்றது. 


அஜ்ஞாமமாயெ அந்தகாரத்தை யொழித்தற்குக்‌ காரணமா நிற்ற 
லால்‌ திபமாகவும்‌, பிறப்பாகிய அழிக்கவொண்ணாத வியாதியை நீக்கி நிலை 
நின்ற நற்கதியை யளித்தற்குக்‌ காரணமாகி நிற்றலால்‌ அமிருதசஞ்சீவினி 
யாகவும்‌, பிறவித்‌ துன்பல்களை எரித்தொழித்தலால்‌ வடவாமுகாக்கினியாகவும்‌ 
ிவபெருமான அ ஸ்ரீபஞ்சாட்சரத்தைப்‌ பாராட்டிக்கூ றின ரென்க. இவ்வாறு 
ஒருபொருளிடத்துள்ள பலபண்புகளைக்‌ கொண்டு அப்பொருளிற்‌ பலபொரு 
ளின்‌ தன்மையை ஏறிட்டுக்உறுவது - பலபடப்புனைவணியாம்‌) வடநூலார்‌ 
உல்லேகாலங்கார மென்பர்‌. * விண்ணுறவடுக்கிய விறகின்‌ வெவ்வழ, லுண்‌ 
ணியபுச லவையொன்றுமில்லையாம்‌, பண்ணிய வுலகினிற்‌ பயின்‌ றபாவத்தை, 
நண்ணிகின்‌ றறுப்பது நமச்சிவாயவே 0, 4 இல்லகவிளக்கது விருள்கெடுப்‌ 
பது, சொல்லகவிளக்கது சோதியுள்ள து, பல்லகவிளக்க து பலருங்காண்பது, 


?) எனறு ஈமச்சிவாயப்பதிகத்துப்பாசுரங்கள்‌ 


நல்லகவிளக்கது நமச்சிவாயவே 
இங்குக்‌ கறாதத்தக்கன. வடவை - பெண்குதிரை; இத, கடலினிடையே 
இருந்துகொண்டு மழை முதலியவற்றினால்‌ கடலின்‌ நீர்ப்பெறுக்கு மிசாதபடி 
தனது முகத்திலுள்ள நெருப்பினால்‌ உறிஞ்சுமென்பத, மூற்கொள்கை ; 
படபா-வடசொல்‌. வாரிதி-நீர்தங்குமிடமெனக்‌ கடலுக்குக்‌ காரணக்குறி.(௫0) 
51. அஞ்செழுத்தோதித்திருீறணிர்‌ தன்னடி க்கமல 
நெஞ்சமழுத்‌ இத்தொண்டுசெய்வ தல்லா ற்றண்ணிலா மதியின்‌ 
பிஞ்சமுத்‌ அஞ்சடையாரியநாதபிறி துசெய்யேன்‌ 
பஞ்சமுத்‌ தும்பதத்தாரின்பவாரிபடியிலு2ம. 
(இ-ள்‌,) தண்‌ நிலா மதியின்‌ பிஞ்சு அழுத்தும்‌ சடை ஃழுளிர்ந்த ௪ 
இரிகையையுடைய இளம்பிழைச்சர்‌ திரனை யணிந்த சடைமுடி யையுடைய, 
ஆரிய நாத - ஆரியகாட்டார்க்குத்‌ தலைவனே !--பஞ்சு அழுத்தும்‌ பதச்தார்‌ - 


52 திர்க்கருவைக்கலித்துறையந்தாதி, 


செம்பஞ்சுக்குழம்பையணிந்த பாதங்களையுடைய மகளிரது, இன்பம்‌ லாரி - 
இிற்றின்பப்பெருக்கில்‌, படியினும்‌ - மூழ்செடெர்தாலும்‌-— அஞ்சு எழுத்து 
ஓதி - (உனத) ஸ்ரீபஞ்சாக்ூரத்திருமந்தரத்தை வாயினாலுச்சரித்து, இரு 
நீறு அணிக்து - விபூதியைத்‌ தரித்துக்கொண்டு, உன்‌ அடி கமலம்‌ நெஞ்சு 
அழுத்தி உனது இருவடித்தாமரைமலர்களை மனத்திற்பதியத்‌ தியானித்‌ 
துக்கொண்டு, தொண்டு செய்வது அல்லால்‌ - சைங்கரியஞ்செய்வதேயல்லா 
மல்‌, பிறிது செய்யேன்‌ - (கான்‌) வேறொன்‌ ஞ்‌ செய்யமாட்டேன்‌) (௭. று.) 

மான்‌ எப்போதும்‌ எனது திரிகரணங்களினாலும்‌ உன்னையே வந்தித்து 
வழிபட்டுத்‌ சொண்டுசெய்வே னென்பதாம்‌, ' அஞ்செழுத்தோதி? என்பத 
னால்‌ - வாச்இனாலும்‌, ' திருரீறணிர்‌து' என்பதனால்‌ - காயத்‌ தனாலும்‌, “உன்ன 
டிக்சமலம்‌ ரெஞ்சழுத்தி ? என்பதனால்‌ - மனதச்தினாலும்‌ அகத்‌ திரிகரணங்கள 
னாலும்‌ தாம்‌ தொண்டு செய்யும்‌ தன்மையை விளக்கின ரென்க. * முருக்கி 
தழ்க்கனிவாயாரை முயங்கி கெஞ்சழியும்போதம்‌, திருக்களாவுடைய௩ம்பா 


99 


திர்தையுன்பாலதாமே”” என்றது காண்க. திருச்சருவைககர்‌ ஆரியசாட்டி. 
லிருக்கின்‌ற தலமாதலால்‌, ஆரியகர்சன்‌ என்பது - திருச்சருவைச்சிவபிரான்‌ 
திருசாமமாம்‌. பஞ்ச - செம்பஞ்சுக்குழம்பிற்கு இலச்சணை: அதனை மகளிர்‌ 


பாததீதிலணிதல்‌, மென்மையும்‌ செர்கிறமும்‌ உண்டாதற்பொருட்டாம்‌. (௫௪) 
02. படியிற்பிறற்‌ துவிழுர்‌ திட்டயாக்கைபலகுவீந்‌ தால்‌ 
வடி விற்பெரியவடவரைபோலுமற்றிப்பிறப்பி 
லடி யற்கெளியகளவிசநின்னருளா க்கம்பெற்றேன்‌ 
முடி.விற்பழவடி யேன்பிறவாவண்ணமுத்‌திநல்கே, 

(இ-ள்‌.) அடியற்கு எளிய களவீச - அடியவனாயெ என்திறத்தில்‌ 
எளிதில்‌ திருவருள்பாலிப்பவனாெ களவீசனே !--படியில்‌ - இந்தப்பூமியில்‌, 
பிறந்து விழுந்திட்ட - பிறக்து இறந்து விழுச்த, யாக்கை பல - பல (பிறவி 
யில்ரெர்க்தஎன த) சரீரங்களெல்லாம்‌, குவிந்தால்‌ - ஒருங்குசேர்க்தால்‌, வடி வின்‌ 
பெரிய - உருவத்தாற்‌ பெரியதான, வட வரை போலும்‌ - வடக்கின்சணுள்ள 
மகாமேருபருவதத்தை யொக்கும்‌) இ பிறப்பில்‌ - இந்தப்பிறப்பிலே, மின்‌ 
அருள்‌ ஆக்கம்‌ பெற்றேன்‌ - நினது திருவருளாகிய பெருஞ்செல்வத்தைப்‌ 
பெற்றேன்‌ ; (அதன்பயனாக), பழ அடியேன்‌ - உனது பழர்தொண்டனாயெ 
யான்‌, பிறவா வண்ணம்‌ - இனிப்‌ பிறப்பெடுத்து அலையாதபடி, முடிவில்‌ - 
அந்திமதசையில்‌, முத்தி ஈல்கு - மோகூலோகத்தைத்‌ தந்தருள்வாய்‌; (௭ - று.) 
மற்று - வினைமாற்று. 

'* முன்னம்பிறந்த பிறப்போ முடிவில்லை” என்றபடி கான்‌ இதுவரை 
யிற்‌ பலபிறவிகளையெடுத்து உழன்று வருந்‌ இனேன்‌ ; இப்போது உனக்குப்‌ 
பாடல்திருத்தொண்டு செய்யுமாறு வாய்த்திருத்தலால்‌, உனது திருவருள்‌ 
என்மீது பதிந்துநிற்றல்‌. தெற்றென விளங்குகின்றது ; இனியாவது யான்‌ 
பிறர்திறக்து உழலாது பிறப்பற்று முத தியடையுமா ற திருவருள்புரியவேண்டு 
மென்று ,வேண்டியபடி. இப்பூமியில்‌ யான்‌ இதுவரையில்‌ எடுத்த பிறவி 


ச்‌ 


தி ருக்கருவைக்கலி த்‌ துறையந்‌ தாதி, 53 


களின்‌ உடல்கள்‌ ஒருசேரக்குவிந்தால்‌ அக்குவியல்‌ வடமேருவைப்போலாகு 
மென்ற து -உய்த்துணர்வணியை அங்கமாகக்கொண்ட உவமையணி; இதனை 
வடதூலார்‌ அங்காங்கபொவேகளஸங்கராலல்கார மென்பர்‌: தென்மொழியில்‌, 
உறுப்புறுப்பீச்‌: சேர்வையணி எனப்படும்‌. தாமெடுத்த பிறப்புக்கள்‌ எல்லையில்‌ 
லாதனவென்பது, இவ்வடியின்‌ தேர்க்கபொருள்‌. “£ தாரரங்கா பலதாயர்தர்த, 
முலைப்பாற்கட லுன்‌ திருக்கழலாணி வெண்முத்தெறியு, மலைப்பாற்கடலி 
னளவாமெனின்‌ மற்ற துவுமன்றே ? என்பதுபோன்ற வாய்பாடுகொண்ட த, 
இச்செய்யுள்‌. யாக்கை - தோல்‌ எலும்பு முதலிய எழுவகைத்தா துச்சளாற்‌ 
கட்டப்பட்டது எனக்‌ காரணப்பொருள்படும்‌. மேருமலை எங்கு உள்ளதென்‌ 
ரூல்‌ வடக்ன்கணுள்ளதென வேண்டுதலின்‌, அதனை (வடவரை என்கின்‌ 
றன சென்பர்‌, உயிர்‌ எப்போ தும்‌ கடவுட்கு அடிமைப்பட்ட சாதலின்‌, தாம்‌ 
அடியவசென்பதைப்‌ பலபிறவிகளிலும்‌ அறியா திருப்பினும்‌ தம்மை * பழவடி. 
யேன்‌ ' என்று கூறல்‌ சகம்‌; இணி, “ஏழாட்சாலும்பழிப்பிலோம்‌ ?? என்ற 
படி, தமதுகுலத்து முன்னோர்‌ தொடங்டிச்‌ சிவபிரானுக்கு அடிமை பூண்டு 
நிற்றலால்‌, தம்மை ' பழவடியேன்‌ ' என்ற: கூறினாருமாம்‌. (௫௨) 
02. ஈல்காதொ ழியினுறல்கினுநின்ன டி.நாயடியேன்‌ 

பல்கா லுமேத்திப்பணி தல்செய்வேனென்பருவரல்கண்‌ 

டொல்காதளித்‌ துப்புரக்‌ இடல்‌ வேண்டு முயர்விசு ம்பிற்‌ 

செல்கா றிளைக்கும்பொழிற்கருவாபுரித்தேசிகனே. 

(இ-ள்‌.]) உயர்‌ விசும்பில்‌ - உயர்ந்த ஆகாசத்தில்‌, செல்‌ - வீசநின்ற, 
கால்‌ - காற்றானது, இளைக்கும்‌ - நிரம்பப்பெற்ற, பொழில்‌ - சோலைகளை 
யுடைய, கருவா புரி - திருக்கருவைஈகரி லெழும்‌ சருளிய, சேசகளே - (என து) 
மெய்குஞானகுருவே!-—(6), மல்கா து ஒழியினும்‌ - (என்‌ விஷயத்‌ நிற்‌) கருணை 
செய்யாது உபேகஷித்துவிட்டாலும்‌, ஈல்கினும்‌-கருணைசெய்தாலும்‌, நின்‌ அடி- 
உனது திருவடிகளையே, நாய்‌ அடியேன்‌ - மாய்போற்‌ தடைப்பட்ட நான்‌, 
பல்‌ காலும்‌ ஏத்தி = எப்போ தும |அதித்து, பணிதல்‌ செய்வேன்‌ - வணங்கு 
வேன்‌ ; என்‌ பருவரல்‌ கண்டு - எனது பிறவிச்துன்பங்களைப்‌ பார்த்து, ஒல்‌ 
சாது - உபேச்தியாமல்‌, அளித்து - கருணைபுரிச்து, புரக்திடல்‌ வேண்டும்‌ - 
(அடியேனைப்‌) பாதுகாக்கவேண்டும்‌ ; (௭ - று.) 


ரீ என்னிடம்‌ கருணைகொண்டு அருள்செய்தாலும்‌ செய்யாவிட்டாலும்‌ 
எனக்கு உன்னையொழிய வேறுகதியில்லை யாதலால்‌, கான்‌ எப்பொழுதும்‌ 
உன அ திருவடிகளையே தியானிப்பேன்‌ ; என்னைச்‌ குறிக்கொண்டு பாதுகாத்‌ 
தல்‌ நின துகடமை யென்பதாம்‌; “களைவாய்‌ துன்பங்‌ களையாதொழிவாய்‌ 
களைசண்மற்றிலேன்‌,??! எண்ணியகரும முடியினும்‌ முடியாசொழியினு மீச 
னை த்தொழுதல்‌, புண்ணியம்‌,” “தரு துயரர்தடாயே லுன்சரணல்லாற்‌ சரணில்‌ 
லே ”” என்பன இங்குக்‌ கருதத்தசக்கன. * என்பருவரல்கண்டொக்சிதளித் துப்‌ 
புரந்திடல்வேண்டும்‌ ' என்பதற்கு - எனது ( அன்‌ ப த்தையுண்டாக்கக்கூடிய) 
பாபத்தைக்‌ கண்டு ( இவ்வளவுபாவியாகிய இவனை காம்‌ ஏற்ற நரகத்தில்‌ 


54 திருக்கருவைக்கலித்துறையர்தாதி, 


தள்ளாது பாதுகாத்தலும்‌ தகுதியோ 2? என்று) உபேக்ஷியாமல்‌ ( இவன்‌ 
இப்போது ஈம்மையே சரணமடைந்ததனால்‌ இவனைக்‌ கைவிடலாகாது ' 
என்று) கருணைகொண்டு பாதுகாத்தலே நினக்குத்‌ தகுதியாகு மென்று 
பொருளுரைப்பினுமாம்‌. இப்பொருளில்‌, பருவரல்‌ என்பது-இலக்கணையால்‌, 
துன்பத்‌ இற்குச்‌ காரணமான பாவத்தைக்‌ குறிக்கும்‌. மற்றை நான்குபூதங்கட்‌ 
கும்‌ இடங்கொடுப்ப துபற்றியும்‌, மற்றைப்பூதங்கட்கெல்லாங்‌ காரணமாதல்‌ 
பற்றியும்‌, எல்லாப்பூதங்சட்கும்‌ மேலிடத்திலிருப்பதுபோலச்‌ தோன்றுதல்‌ 
பற்றியும்‌, உயர்‌ விசும்பு” எனப்பட்ட து. இனி, உயர்‌ விசும்பில்‌, செல்‌ கால்‌ - 
மேகங்களின்‌ வரிசைகளை, திளைக்கும்‌ - (தமது உயர்ச்சியால்‌ அப்பாற்செல்ல 
வொட்டா இ) கட்டுப்படுத்‌ தன்‌ ற, பொழில்குழ்‌ - சொலைசள்குழ்ந்த, கருவா 
புரி எனினுமாம்‌, கருவாபுரிக்கு (உயர்விசம்பில்‌ செல்கால்‌ திளைக்கும்‌ பொழில்‌” 
என்ற அடைமொழி கொடுத்துக்கூறியது - அனைத்தலகங்களையும்‌ தனது 
உடைமையாசவுடைய சிவபிரான்‌ திருவுள்ளமுவந்து நித்தியவாசஞ்செய்வ 
தீற்கு ஏற்ற குளிர்ச்சியும்‌ வளப்பமு முடைய இடமென்று தெரிவித்தற்கு 
என்க, ' செல்காரிளைக்கும்பொழில்‌ ' என்ற பாடத்துக்கு - செல்லுகின்ற 
மேகங்கள்‌ இளைப்பாறப்பெற்ற பொழில்‌ என்று பொருளாம்‌. (௫௩.) 
54, தேசிகனாகக்கனவில்வந்தாண்டருள்செய்தவட. 
காசியனெங்கள்‌ கருவைப்பிரான்‌ கவைக்கோட்டுவிடை 
வாசியனொப்பனைபாகனென்றேத்‌ தியென்வாய் திறக்‌ து 


பேசியபோதுள்ளமானர்‌ தவாரிபெருயெதே, 


(இ - ள்‌.) * தேரிகன்‌ ஆச - நல்லாசிரியனாக, கனவில்‌ வந்து - (என த) 
கனாவி லெழுந்தருளி, ஆண்டு - அடிமைகொண்டு, அருள்செய்த - கரு 
புரிக்த, வட காசியன்‌ - வடக்கின்கணுள்ள காசியென்னுந்தலத்தி லெழுந்தரு 
ளியவனும்‌, கவை கோடு விடை வாரியன்‌ - இரட்டைக்கொமபுகளையுடைய 
விருஷபத்தை வாசனமாகக்கொண்டவனும்‌, ஒப்பனை பாகன்‌ -ஒப்பனையம்மை 
யை இடப்பாகத்திலுடையவனுமாயெ, எங்கள்‌ கருவை பிரான்‌,” என்று, 
என்‌ வாய்‌ இறந்து ஏத்தி பேரிய போது - எனதுவாயைக்திறந்து புகழந்து 
பேரிய காலத்தில்‌, உள்ளம்‌ -(என து) மனத்தில்‌, ஆனந்தம்‌ வாரி பெருகியது: 
ஆனந்தவெள்ளம்‌ பொங்கிவழிகின்றது ; (௭ - ௮.) 

தெவிட்டாத ௮முசம்போன்றுள்ளதனால்‌, உனது திருமாமங்களை உச்‌ 
சரித்தமாத்திரத்தில்‌ எனது மனத்தில்‌ பேரா£ந்த முண்டாகன்ற 'தெனத்‌ 
தமதுமனம்‌ இறைவனது திருமாமங்களை யோதுவதிற்‌ பேரன்புகொண்டிருச்‌ 
தலை விளசக்யெவாறு. இழ்ச்செய்யுளிற்‌ கருவாபுரித்தேரிகன்‌ என்றதை, இச்‌ 
செய்யுளின்‌ முதலடியால்‌ விளக்கினார்‌. வாஜி என்ற வடசொல்லின்‌ விகார 
மாகிய குதிரையையுணர்த் தும்‌ வாசியென்ற இறப்புப்பெயர்‌-இங்கே பொதுப்‌ 
பெயராய்‌ லாகனமென்றமாத்திரமாய்‌ நின்றது. இயல்பினால்‌, பெருகியது 
என இறந்தகாலத்தாற்‌ கூறினார்‌; காலவமுவமைகி. கா௫- கங்கைக்கரையி 
லுள்ளதொரு சிவதலம்‌ ; இது, முத்திதரும்‌ ஈசரம்‌ ஏழனுள்‌ ஒன்று. (௫௪) 


ஷு 


திருக்கருவைக்கலித்துறையந்தாதி. 5 


55, பெருங்காலெறியஈடுங்குங்கொடியினிற்பீழையுற்றுக்‌ 
கருங்காலதூ தரிற்றீ யோர்ஈலியக்கருத்தழிந்தேன்‌ 
வருங்காலகஞ்சுண்‌டமரசைக்காத்தவாதமுத்தி 
தருங்காலகண்டமிழ்த்தென்கருவாபுரிச்சக்கானே. 


(இ-ள்‌.) வரும்‌ - (பாற்கடலினின்‌ று) தோன்றிய, கால நஞ்சு - ஆல 
காலவிஷத்தை, உண்டு - அமுதுசெய்து, ௮மசரை காத்த - சேவர்கள துபயத்‌ 
ஊத நீக்பெ பாதுகாத்த, வரத - வரதனே ! முத்தி தரும்‌ கால - (ஈம்பிச்‌ஈரண 
மடைர்தவர்க்கு) மோகூலோகத்தைத்‌ தருகின்ற திருவடிகளையுடையவனே ! 
தண்‌ தமிழ்‌ - குளிர்ந்த [| இனிய] தமிழ்ப்பாலை வழங்குகின்ற, சென்‌ கருவா 
புரி - தெற்கன்கணுள்ள இருக்கருவை யென்னும்‌ தலத்தி லெழுர்தருளி 
யுள்ள, சங்கரனே - சிவபெருமானே! கருங்‌ கால தூதரின்‌ தீயோர்‌ - கருகிற 
முள்ள யம தூ தரைக்காட்டி ஓம்‌ கொடியவர்களாகிய சிலர்‌, கலிய -(என்னை) 
வருத்த, (அதனால்‌), பெருங்‌ கால்‌ எறிய கடுங்கும்‌ கொடியினில்‌ - பிரசண்ட 
மாருதம்‌ வீசும்போது மிசவும்‌ அலைகின்ற கொடியைப்போல, பீழை உற்று - 
பெரும்‌ தன்பமடைர்து, கருத்து அழிக்தென்‌ - மனங்கலங்கிப்போனேன்‌.' 

அக்கலச்கத்தைர்க்கி நற்க பெறுமாறு உடனே திருவருள்‌ புரியவேண்டு 
மென்பது, குறிப்பு. உண்ணவொண்ணாத ஈஞ்சை உண்டு அமரரைக்காத்‌ 
தருளிய உனக்கு என்னைக்‌ காத்தருளுதல்‌ ஒரு பொருளன்‌ நென்ப அ, மூன்றா 
மடியில்‌ விளங்கும. கருங்கால தூதரின்‌ நீயோ ரென்றது - ஈற்ச தியிற்செல்ல 
வொட்டாது எப்பொழுதும்‌ தங்கட்காகவே உழைக்கும்படி. கால்கட்டித்‌ 
தம்வசப்படுத்‌ துன்‌ ற மனைவி மக்கள்‌ முதலியோரை யென்னலாம்‌. இவர்களை 
யமதூதரினுர்‌ தீய ரென்றது - பிரதிகூலராய்‌ ௮5 மகாலச்தில்மாத்திரம்‌ 
வந்து வருச்துதன்ற அர்த யமபடர்கள்போலவல்லாமல்‌ இவர்கள்‌ அஅகூலர்‌ 
போல எப்போதும்‌ உடனிருந்து தம்மைச்‌ கெடுத்தலா லென்க. ஆகவே, 
தூதரின்‌ என்னுமிடத்து ்தனுறாபு - உறழ்பொருவாம்‌ ; உவமப்பொரு 
வன்று, வரதன்‌ - (அடியார்கட்கு வேண்டிய) வரத்தைக்‌ கொடுக்குங்‌ கடவுள்‌. 
பாற்கடலினின்‌ அ தோன்றிய ஈஞ்சத்தைக்‌ கண்டு அஞ்சிச்‌ சரணமடைந்த 
தேவர்கட்கு அபயமளித்து அக்ஞ்சையுண்டு அசீதேவர்கள அ வேண்டுகோளை 
நிறைவேற்றின இறைவ னென்பார்‌ ' வருங்காலாஞ்சுண்டு அமரரைக்காத்த 
வரத” என்றார்‌. காலம்‌ - ஹாலாஹலம்‌ என்ற வடசொல்லின்‌ இரிபாகய ஆல 
காலம்‌ என்ற சொல்லின்‌ குழை) மாமைகதேஸமோேமாமக்ரஹணமாம்‌ ; இனி, 
நஞ்சு கருநிறமுடையதாயிருக்கு மென்ற காரணம்‌ பற்றி, ! காலகஞ்சு? என்‌ 
ராருமாம்‌ ; காலம்‌-காளம்‌ - கறுப்பு. இச்செய்யுளில்‌ தீரிபு என்னுஞ்‌ சோல்‌ 
லணி காண்க. (௫௫) 

56. சங்கக்குழையனை த்தென்கருவாபுரித்தா ணுவைவான்‌ 
கங்கைச்சடையனைப்பாடல்செய்யா துகவிப்புலவீ , , 
ரங்கச்சுமைகொண்டெழுகான்குகோடியழிகாகப்‌ 


பங்கத்‌ இல்விழவென்னோபொன்‌ றுவரர்தமைப்பா டுவிீர, 


50 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 


(இ-ள்‌,) கவி புலவீர்‌ - சவிபாடுகின்ற புலவர்களே !--சங்கம்‌ குழை 
யனை - சங்னொற்செய்த குழையென்னும்‌ காதணியை யுடையவனும்‌, வான்‌ 
கங்கை சடையனை - ஆகாசகங்காகதி தங்கப்பெற்ற சடையையுடையவனு 
மாகிய, தென்‌ கருவா புரி தாணுவை - தெற்கன்கணுள்ள திருக்கருவையி 
லெழுந்தருளிய சிவபெருமானை, பாடல்‌ செய்யாது - சவிபாடித்‌ துதியா 
மல்‌,--௮ங்கம்‌ சுமை கொண்டு - உடம்பாகிய பாரத்தை வைத்துக்கொண்டு, 
எழு கான்கு சோடி அழி ரகம்‌ பங்கத்தில்‌ வீழ - இருபத்தெட்டுக்கோடிக்‌ 
சணக்கான அழிதற்குஉரிய ஈரசச்சேற்றில்‌ வீழ்ச்‌ துவருந்தும்படி, என்னோ - 
என்னகாரணச்தினாலோ, பொன்றுவார்தமை - (உங்களைப்போலவே) அழிந்‌ 
தொழியுந்தன்மையுள்ளவர்களை, பாடுவிர்‌ - பாடித்துதிக்கன்‌ றீர்கள்‌? (௭ - று.) 


எல்லையில்லா ச பரமைசுவரியமூடையவனும்‌ அ௩ந்தகல்யாணகுணகண 
நிதியும்‌ என்றும்‌அழியா து நிலைத்‌ துமிற்கும்‌ பரம்பொருளும்‌ கவிபாடித்துதி 
தீதமாத்திரத்தில்‌ மீளாவுலகமாகிெய முத்தியுலகத்தைத்‌ தந்தருள்பவனுமாகிய 
சிவபெருமானைக்‌ கவிபாடித்து தியாமல்‌, நிலையில்லாத செல்வத்தையும்‌ ௮சங்கா 
ரம்‌ மமகாரம்‌ முதலிய இழிகுணங்களையு முடையவரும்‌ வெகுவிரைவில்‌ 59௧ 
குந்தன்‌ மையருமான அற்பரைக்‌ சவிபாடிச்து இித்தலால்‌ நீங்கள்‌ உங்கட்குமுன்‌ 
னமேயுள்ள நிலையையும்‌ இழந்து அசோக தியடைவதேயன்றிப்‌ பின்‌ ஒர்பயனை 
யும்‌ பெறுதல்‌ இயலாத ஆதலால்‌, அஙல்ஙனஞ்செய்யலாகா து என்று மானிடம்‌ 
பாடுகின்‌ ற உலகத்தார்க்கு உபதேசித்தவா று. வீழப்பொன்றுவார்தமை என்று 
இயைச்துப்‌ பொருளுரைப்பினுமாம்‌. சங்கக்குழையன்‌ - 4 சங்கவேண்டோ 
டுடையன்‌. ”' தாணு - ஸ்தாணு; எப்போதும்‌ அழியாதுநிலைநிற்பவ னென்று 
சிவபிரானுக்குச்‌ சாரணக்குறி. பொன்‌ றுவார்தமைப்‌ பாடுவிர்‌ என்றது - தங்‌ 
களைப்பாதுகாத்திக்கொள்ள வகையின்றி ஆழிக்துவருந்துகின்ற அவர்கள்‌ 
உங்களை எவ்வாறு பாதுகாக்கப்போகின்றார்க ளென்ற சருதீதைத்‌ தரும்‌, 
இனி, பொன்‌ றவார்தமை - என்‌ றம்‌அழியாத சிவபிரான்‌ போலன்‌ றி இடையே 
அழிர்தொழியும்‌ மற்றைத்தெய்வங்களை யெனினுமாம்‌, எழுகான்குகோடி அழி 
நரகம்‌ - மிச்சபெரும்பாவங்களைச்‌ செய்தோர்‌ சென்று சேர்வதற்கென்று ஏற்‌ 
பட்ட இருபத்தெட்டுக்கோடி சொடுகரசங்கள்‌ ; அவை - சோரம்‌, €ழ்ச்கோ 
ரம்‌, ௮திகொரம்‌, கோரசரம்‌, கோரரூபம்‌, தரளதரம்‌, பயாககம்‌, காளராத்திரி, 
பயோற்கடம்‌, சண்டம்‌, மகாசண்டம்‌, சண்டகோலாலம்‌, சண்டதரம்‌, சரோ 
ருகம்‌, சலசவ தி, வீமம்‌, வீமவீடணம்‌, கரளம்‌, விகரளம்‌, குலிசம்‌, முக்கோ 
ணம்‌, 89நதுகோணம்‌, இர்க்க தரம்‌, பரிவர்த்துளம்‌, மகாரெளசவம்‌, அதிதமம்‌, 
அதிசிதம்‌, அதிவெப்பம்‌ என்னும்‌ இருபத்தெட்டனுள்‌ ஒவ்வொன்றும்‌ ஒவ்‌ 
வொருகோடியாகப்‌ பெருகு மென்பர்‌. 


வான்கங்கைச்சடைய னேன்பதி லுள்ள கதை :-—குரிய குலத்‌ துத்‌ 
தோன்றிய? ப்ரதசக்கரவர்த்தி கபிலமுனிவரது கண்ணின்‌ கோபத்திக்கு 
இலச்சாய்‌ உடலெரிக்து சாம்பராடு ஈற்க தியிழக்த தனதுமூசாசையசான சகர 
புத்திரர்‌ அறுப தினாயிரம்பேரையும்‌ ஈர்கதிபெறுவித்தற்பொருட்டு ரெடுங்கா 


திருக்கருவைக்கலித்‌ துறையந்தாதி. 51 


லட்‌ தவஞ்செய்து கங்காஈதியைத்‌ தேலலோகத்திலிறார்து முலகத்‌ அக்குக்‌ 
சொணர்கையில்‌ அதன்‌ விசையோடுவரும்‌ வெள்ளப்பெருக்கை ஏற்றுக்கொள்‌ 
ஞூதற்கு, ஏற்ற வலிமை பூமிக்குஇல்லையென்ற காரணத்தால்‌ அவ்வரசன்‌ வெ 
பிரானைப்‌ பிரார்த்திக்க, அவன்வேண்டுகொளின்படி அப்பெருமான்‌ அர்த 
யைச்‌ சடையமுடியிலேற்றுப்‌ பின்பு சிறிதுசிறிதாகப்‌ பூமியில்‌ விட்டருளின 
னென்பதாம்‌, (௫௬) 


91, பாவெஅன்றிரு சாமங்கணாுடொறும்பத்‌ திசெய்‌ து 
சூவெதுன்பொற்றிருவடிச்சாமரைதொண்டுசெய்து 
கூவெதுன்னடியார்‌ இருக்கூட்டமக்கூட்டத்துட 


னடுவதுன்னிலைகாண்‌ கருவாபுரிகாயகனே, 


(இ - ள்‌.) கறாலாபுரி நாயகனே--!_.ாள்‌ தொறும்‌ - தினந்தோறும்‌, 
பத்தி செய்து - பக்‌ திகொண்டு, பாடுவது - (நான்‌) பாடல்பாடி.த்‌ துதிப்பது, 
உன்‌ திருகாமங்கள்‌ - உனது இருகாமங்களாகும்‌ ; குவெசு - (தலைக்குஅலங்‌ 
காரமாகத்‌) தரிப்பது, உன்‌ திருவடி தாமரை - உனது அழயெ திருவடித்தாம 
ரைசளாகும்‌ ; சொண்டு செய்து - அடிமைசெய்து, கூவெது - போய்ச்சேரு 
வது, உன்‌ அடியார்‌ திரு கூட்டம்‌ - உன துபச்தர்களின்‌ திருக்கூட்டமாகும்‌ ; 
௮ கூட்டத்துடன்‌ - அந்தமெய்யடியார்கூட்டத்தோடு, நாடெது - ஆராய்ச்சி 
செய்வது, உன்‌ நிலை - உனது தன்மைகளேயாகும்‌; (௭ - று.)--காண்‌ - முன்‌ 
னிலையசை; தேற்றமுமாம. 


மான்‌ எப்போதும்‌ சிவபிரான்‌ விஷயமாகவே எனதுபொழுதைப்‌ போக்‌ 
குவசனால்‌, அவ்விறைவன்‌ தவறாத என்மீது இருவருள்புரியவேண்டு மென்‌ 
பதாம்‌. ‘நாடொறும்‌ பத்திசெய்து ' என்பசை எல்லாவாச்கியங்களோடுங்‌ 
கூட்கெ. இறைவன்‌ நிலையை, '*எவனுயிர்ச்குமிரா யெள்ளு மெண்ணெயும்போ 
லெங்கணு மிடையறாநின் றா, னெவ னனைத்துலகு மீன்ழு காத்தழிக்க விறை 
மைசான்‌ மூவுரு வெடுத்தா, னெவன்‌ முதலிடையிறின்றி யெஞ்ஞான்று 
மீறிலா மறைமுடியிருப்பான்‌ ''என்ப,து முகலாகல்‌ கூறிய விட.ங்களிற்‌ காண்க. 


58, காயினுர்தியபிறவியெல்லாஞ்சென்றுகான்பிறக்து 
மாயினுக்தேவ ர்பதவியில்வா மினும்வஞ்சமில்லா தீ 
தாபினுமன்புடையொப்பனைபாகமின்றுளிணைக்‌£ழ 


மேயினுமன்பொன்‌ றுமேயடியென்பெற வேண்டுவதே, 


(இஃ ள்‌.) வஞ்சம்‌ இல்லா - வஞ்சனைக்குணமில்லாத, தாயினும்‌ - பெற்ற 
தாயைக்காட்டிலும்‌, அன்பு உடை - அனபையுடைய, ஒப்பனை - ஒப்பனையம 
மையை, பாக - வாமபாகச்திற்‌ கொண்டிருப்பவனே ! கான்‌—,காயினும்‌ தீய - 
( இழிக்தபிறப்பையுடையதாகிய) நாயைச்காட்டிலுங்‌ கொடிய, விறவி எல்‌ 
லாம்‌ - பிறப்புக்களிலெல்லாம்‌, சென்று பீறர்து - போய்ப்‌ பிறர்‌.து, மாயினும்‌ - 
அழிக்தாலும்‌,— தேவர்‌ பதவியில்‌ வாழினும்‌ - தேவபதவியைப்பெற்று வாழ்ந்‌ 

8 


58 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 


தாலும்‌, (அன்றி), நின்‌ தாள்‌ இணை £ழ்‌ மேயினும்‌ - நினது திறாவடிகளின்‌ 
இழ்ப்‌ பொருக்திவாழ்ந்தாலும்‌, (எப்படியிருக்தாலுஞ்சரி), அடியேன்‌ பெற 
வேண்டுவது - அடியேன்‌ பெறும்படி விரும்புவது, அன்பு ஒன்றுமே - (உன்‌ 
திறத்திற்‌ கொள்ளும்‌) பச்தியொன் றுமேயாம்‌ ; (௭ - று.) 


நான்‌ எந்தநிலையையடைகந்தாலும்‌ உனது பச்தியொன்றையே வேண்‌ 
டுவே னென்பதாம்‌, இதனால்‌, வெபெருமான து விஷயமான பக்‌ தியின்பெரு 
மையும்‌, அப்பக்தியினிடத் துத்‌ தமக்குள்ள வேண்டற்பாட்டின்‌ அருமையும்‌ 
தோன்றும்‌. (( வேண்வெதொன் று தமியே னெப்பிறப்பும்‌ வெந்தழல்சரகிடை 
விழினும்‌, சாண்டகுசிறப்பி னரம்பையர்‌ சூழக்‌ கற்பகமீழல்‌ வைிடினும்‌, 
தூண்டகுசுடரே களாநிழலமர்ந்தசோதியே கருவைநாயகனே, ஆண்டகாய்‌ 
நினது திருவடிச்சமலத்‌ தன்பெனு மழிவிலாப்பொருளே, !? “ உத்திவாளரா 
முடித்த பால்வண்ணனே யுன2, பத்திவேண்வெதன்‌ றியே ஈரடிடைப்படி 
னும்‌? என்றார்‌ பதிற்றுப்பத்தந்தாதியிலும. தேவர்பதவி என்றது - அஷ்ட 
வசுக்கள்‌, அசுவிநீதேவர்கள்‌, ஏகா தசருத்திரர்‌, தவாதசாதித்தியர்‌, இச்பாலசர்‌ 
என்பவர்களின்‌ பதவி போல்வது. (௫௮) 


59, வேண்டியவேண்டியவெல்லாமெதிரும்வினையகலு 
மிண்டியமுத்திப்பெருவாழ்வு ?சருமிடரொழியும்‌ 
பாண்டியமீரத்தக்கருவாபுரிநின்றபால்வண்ணணைப்‌ 


பூண்டிகழ்மென்முலையொப்பனைபா கனைப்போற்றினர்க்கே, 


(இ - ள்‌.) பாண்டியர்‌ ஏத்த - பாண்டியராசர்கள்‌ ததிக்கும்படி, கருவா 
புரி நின்ற - திருக்கருவையி லெழுக்தருளியுள்ள, பால்வண்ணனை - பால்வண்‌ 
ணனென்னும்‌ திருகாமமுடையவனும்‌, பூண்‌ திசழ்‌ மெல்‌ முலை ஒப்பனை 
பாகனை - ஆபரணங்கள்‌ விளங்குகின்ற மெல்லியதனங்களையுடைய ஒப்பனை 
யம்மையை (இடப்‌) பாக த திலுடையவனுமாகிய சிவபிரானை, போற்றினர்க்கு- 
வணங்கினவர்க்கு,-- வேண்டிய வேண்டிய எல்லாம்‌ எதிறாம்‌-(தாம்‌) விரும்பிய 
எல்லாப்பொருள்களும்‌ தாமேவரந்துசேரும்‌ ; வினை அசலும்‌ - (பிறப்பிற்குக்‌ 
காரணமான) இருவினைகளும்‌ ஒழியும்‌; ஈண்டிய முத்தி பெரு வாழ்வு சேரும்‌- 
(இன்பம்‌) நிறைந்த வீட்டுலகத்தில்‌ வாழ்‌ன்ற (என்றும்‌ மீளுதலில்லாது 
நிலைத்துநிற்கன்‌ ற) பெருவாழ்வும்‌ இடைக்கும்‌ ; இடர்‌ ஒழியும்‌ - பிறவித்துன்‌ 
பங்கள்யாவும்‌ நீங்கும்‌ ; (௭ - று.) 


திருக்கருவைச்‌ வெபெருமானை வழிபட்டார்க்கு இம்மைமறுமைப்பயன்‌ 
கள்‌ ஒருங்கே வாய்க்கு மென்பதாம்‌, '* செல்வமியுஞ்‌ நெப்புமளித்‌ தளத்‌, 
தல்லறீர்க்கு மறிவையுதவிடும்‌, சல்விகல்குங்‌ க திதரும்‌ பொற்கிரி, வல்விலான்‌ 
களவீசனை வாழ்த்தவே, ?? * இசையுஞ்‌ செல்வமும்‌ திருவு மின்பமும்‌, அசை 
விலாத பேரறிவு முத்தியும்‌, விசையமும்‌ தருங்‌ கருவைமேவினோன்‌, இசை 
யுடுத்தவன்‌ £ீர்படிக்கவே ?! என்பன பதிற்றுப்பத்தந்தாதி, வினையென்று 
பொதுப்படக்‌ கூறியதனால்‌, புண்ணியம்‌ பாவம்‌ என்ற இருவினையும்‌ அடங்‌ 


திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 59 
கும்‌; ஈல்வினையும்‌ இவினைபோலப்‌ பிறவியைநீக் மோகஷத்தையடை தற்‌ 
குப்‌ பொன்‌ விலங்குபோன்‌ று தடையாயிருத்தலால்‌, அம்ல்வினையும்‌ சீங்யெ 
பின்னரே முச்திடைக்கு மென்க, வேண்டிய வேண்டிய - பொருளின்‌ 
பன்மை குறிக்கும்‌ அடிக்கு : இச்சொல்‌ - அஃறிணைப்‌ பலவின்பாழ்‌ பெயர்‌. 
60. போற்றிப்பணியுமடியார்பழவினைபோகவெறி 
காற்றிற்சருகெனமாற்றும்பிரான்களவீசற்கன்பா 


ந்‌ 


யாற்றுப்புனல்கொண்டுமஞ்சனமாட்டியலர்சொரியார்‌ 
கூற்றுக்கொ தித்‌ துவருநாளென்செய்வர்கொடியவரெ. 


(இ - ள்‌.) போற்றி பணியும்‌ அடியார்‌ - (தன்னைத்‌) தித்து வணங்கு 
கின்ற அடியார்களது, பழ வீனை - பூர்வகர்மங்களை, எறி காற்றில்‌ சருகு என - 
வீசுனெற பெருங்காற்றி லகப்பட்ட சருகுபோல, போக - (அவர்களைவிட்டு) 
ஒழியும்படி, மாற்றும்‌ - போச்குந்தன்மையுள்ள, பிரான்‌ - பிரபுவாகிய, சளவி 
சற்கு--, அன்பு ஆய்‌ - பக்திகொண்டு, ஆறு புனல்‌ கொண்டு - ஆற்றின்‌ இர்ச்‌,௪ 
தைச்‌ கொண்டுவந்த, மஞ்சனம்‌ ஆட்டி - இருமஞசனஞ்செய்‌ ௫, அலர்‌ சொரி 
யார்‌ - மலர்கொண்டு அருச்சனை செய்யா தவரா இய, கொடியவர்‌ - பாவிகள்‌, 
கூற்று கொதித்து வரும்‌ நாள்‌ - யமன்‌ னெங்கொண்டுவருகின்ற அர்திமகாலத்‌ 
தில்‌, என்‌ செய்வர்‌ - யாதுசெய்வார்களோ ? (எ.ஃறு.) 

வெபிரான துதிருவுள்ளத்திற்கு மிகவும்உவப்பாகிய அபிஷேகத்தையும்‌ 
அர்ச்சனையையுஞ்‌ செய்துவர்தவர்கள்‌ அந்திமகாலத்தில்‌ யமபாசையின்றி நற்‌ 
கஇிபெறுவ ரென்பதாம்‌, சூறைக்காற்றி லசப்பட்ட சருகுகள்‌ இருந்தவிடம்‌ 
தெரியாது தாம்‌ முந்திநின்ற இடத்தை விட்டு ௮ப்பாற்சென்று விலூவிடுதல்‌ 
போல, சிவபிரானது அடியார்களின்‌ ஈல்வினை இவினைகளாகிய பழவினைக . 
ஸிரண்டும்‌ அப்பரமன து திருவருளால்‌ அவ்வடியார்களிடத்‌தினின்று நீங்‌. 
முறையே அவர்கள த ஈண்பரிடத்‌ தும்‌ பகைவரிட த்‌ தஞ்‌ சென்று சேர்ச்‌ தவிடு 
மென்ற நூல்துணிபைத்‌ தெரிவித்தற்கு, * அடி.யார்பழவினை எறிகாற்றிற்சரு 
கெனப்‌ போக மாற்றும்‌ பிரான்‌ ' என்றார்‌. * ஆற்றுப்புனல்‌ என்றது - நல்ல 
நீர்‌ என்ற கருத்தைத்‌ தெரிவிக்கும்‌, மஞ்சனம்‌ - மஜ்ஜகம்‌ : வடசொல்‌, (௬0) 

61, கொடியாடும்வெள்விடைகொன்றையிலாடுங்குலச்‌சுரும்பர்‌ 
முடியாடுங்கங்கைமுகமாடுமுச்சுடர்முற்றும்வெள்ளைப்‌ 
பொடியாடுமேனியசவாடுஞ்சோரிப்புலவுகமழ்‌ 
வடியாடுஞ்சூலக்கருவேசராடியமன்‌ நிடத்தே, 

(இ - ள்‌.) சோரி புலவு கமழ்‌ - (பகைவரது) இச,த்தத்தோடுகூடிய மாமி 
சம்‌ நிறைந்து விளங்கப்பெற்ற தும்‌, வடி ஆடும்‌ - கூர்மைபொருந்தியது மான , 
சூலம்‌ - சூலமென்னும்‌ ஆயு,ச.ச்தையேச்‌ இய, கருவேசர்‌ - இருக்கருவைச்‌ சவ 
பிரான்‌, ஆடிய - நர்த்தனஞ்செய்த, மன்றிடத்து - திருச்சபையிலீ-—கொடி - 
(அப்பிரானத) அவசத்தலே, வெள்‌ விடை - வெண்மையாகிய ருஷபம்‌, 
ஆடும்‌ - ௮சைக்தாடும்‌ ; கொன்றையில்‌ - (அப்பிரான்‌ சடைமீ த௮ணிர்துள்ள ) 


60 திருக்கருவைக்கலித்துறையந்தா தி, 


கொன்றைமலர்மாலையில்‌, குலம்‌ சுரும்பர்‌ - கூட்டமாகயெ வண்டுகள்‌, அடும்‌; 
முடி - (அப்பிரான த) சடைமுடியில்‌, கங்கை - சங்காகதி, ஆடும்‌; முகம்‌ - 
திருமுகத்தில்‌, முச்‌ சுடர்‌ - (சூரிய சந்திர அக்கினியர்‌ என்னும்‌) முச்சுடர்‌ 
களின்‌ வடிவமாகிய மூன்‌ று திருக்கண்களும்‌, ஆடும்‌--) முற்றும்‌ வெள்ளை 
பொடி ஆடும்‌ மேனி - எல்லாவிட.மும்‌ வெண்மையாூய விபூதி நிறைந்துள்ள 
திருமேனியில்‌, ௮ரவு - (ஆபரணங்களா மெ) சர்ப்பங்கள்‌, டிம்‌; (ஏ - று.) 

சிவபிரான்‌ தாண்டவமாடுகையில்‌, ௮வரைச்சார்ந்துள்ள பொருள்களெல்‌ 
லாம்‌ தாமும்‌ கூடவே ஆடு மென்பதாம்‌. ரிவபிராலுக்கு ருஷபம்‌ வாகனமாக 
வும்‌ துவசமாகவும்‌ அமையு மென்க, சிவபிரான்‌ இிருமார்பிலும்‌ திருவசையி 
லும்‌ திருத்சோள்களிலும்‌ திருக்கரத்திலும்‌, ஆரமாகவும்‌ சச்சையாகவும்‌ அங்‌ 
கதமாகவும்‌ கங்கணமாகவும்‌ சரிப்பவை சர்ப்பங்களே யாதலால்‌, திருமேனி 
முழுதிலும்‌ அரவுஆடு மென்க. அடும்‌? என்ற சொல்‌ ஒருபொருளிற்‌ பல 
முறை அடுக்வெர்தது - சோற்போரநட்பின்வநநிலையணி,. முகமாடும்‌ முச்‌ 
சுடர்‌ - இறைவனுக்குக்‌ கண்மூன்றும்‌ முச்சுடராம்‌. சரும்பு என்பது சுரும்‌ 
பர்எனக்‌ குற்றியலுகரத்துக்கு “அர்‌ போலியாய்‌ வந்தது, சொரிவது - சோரி 
எனச்‌ காரணப்பெயர்‌. (௬௧) 


62, மன்றிடத்தேநின்‌ றுகாண்டவமாடுவன்வான்கயிலைக்‌ 
குன்றிட த்தேயண்டர்போற்றிடகிறபன் குறித்‌ துமன 
மொன்றிடத்‌தெதன்னைத்தானாகப்பாவிப்பனுள்ளடியார்‌ 
கன்றிடத்தேயுதவுங்கருவே சன்கனல்வண்ணனே, 
(இ-ள்‌.) கனல்‌ வண்ணன்‌ - செருப்பின்‌ சவாலைபோனற செர்கிற 
உ முடையவனும்‌, உள்‌ அடியார்‌ கன்றிடத்தே உதவும்‌ சருவேசன்‌ - (தன்னைச்‌) 
தியானிக்கின்‌ ற மெய்யடியார்கள்‌ ( துன்பத்தினால்‌) வரும்தும்போது (அவா 
கட்குத்‌) துணைகிற்கின்ற தஇருச்கருவையிலெழுக்தருளியிருக்கும்‌ தலைவனு 
மாகிய சிவபெருமான்‌ அ மன்றிடத்தே - இருச்சபைகளில்‌, நின்று - நின்று 
கொண்டு, தாண்டவம்‌ ஆடுவன்‌ - திருகர்த்சனஞ்செய்வன்‌ ; வான்‌ கயிலை 
குன்றிடச்சே - இசாயத்தையளாவிய திருக்கைலாயமலையினிடத்தில்‌, ௮ண்‌ 
டர்‌ போற்றிட நிற்பன்‌ - தேவர்களெல்லாம்‌ வணங்கும்படி நின்‌ றருளுவன்‌ ; 
மனம்‌ குறித்து ஒன்று இடத்து - மனமானது (ஒன்றைப்பற்றித்‌) தியானித்‌ 
அப்‌ பொருந்தியிருக்கின்றபோது, சன்னை தான்‌ ஆக பாவிப்பன்‌ - தனது 
உண்மையான பரஞ்சோதிவடிவத்தையே தான்‌ தியானிப்பன்‌ ; (௭ - று.) 
சிவபெருமான்‌ மன்‌ றிடத்தில்‌ தாண்டவமாடுதலும்‌, கயிலைவெற்பில்‌ நிற்ப 
தும்‌, தன்னைத்தரனாகப்பாவித்தலும்‌ எல்லாம்‌ அடியார்கட்கு உதவுதற்பொ 
ருட்டேயாகு மென்பது, இச்செய்யுளின்‌ கருத்தாம்‌. ஒன்றானுங்குறைவின்‌ றி 
எல்லாவற்றா லும்‌ பரிபூர்ணனான இறைவன்‌ எவ்வாற்றாலாயினும்‌ தன்னையுணர்‌ 
ந்து உயிர்கள்‌' ஈடேறவேண்டு மென்று நிர்ஹேதுகமாகப்‌ பொங்குகின்ற 
பெருங்கருணையுடனே எல்லாத்தொழில்களையும்‌ புரிகன்றா னென்பது, நூற்‌ 
கொள்கை, ஸ்கர்‌ ஸ௩ந்தர்‌ ஸரத்குமாரர்‌ ஸஈத்ஸுமஜாதர்‌ என்னும்‌ தேவ 


திருக்கருலைக்கலித்‌ துறையந்தாதி, oi 


ரிஷிகள்‌ நால்வர்க்கும்‌ தன த சவவொழுகச்சத்தால்‌ யோகஞ்செய்யும்‌ வகையை 
இறைவன்‌ உணர்த்தின னென்பது பிரசித்தம்‌; அவ்வாறு உணர்த்து கையில்‌ 
“்‌ காரணம்‌ துத்யேயச8 ?' என்ற வேதவாக்நெத்‌ இன்படி காரணப்பொருள்‌ எது 
வோ அதுவே தியானித்தற்கு விஷயமாதலாலும்‌, எல்லாப்பொருள்கட்கும்‌ 
ஆதிசாரணமாநிய பரம்பொருளான சனக்குச்‌ தியான விஷயமாவ த தன்னைப்‌ 
பார்க்கிலும்‌ வேறாக ஒன்றும்‌ இல்லாமையாலும்‌, * குறித்து மனமொன்றி 
டத்தெ தன்னைத்‌ தாகைப்‌ பாவிப்பன்‌ என்றார்‌. இனி, இதசொடர்க்கு - (சன 
அடியார்கள்‌) தன்னை த்தியானிக்கும்போ து ஸோஹம்பாவனையால்‌ £ வோ 
ஹம்‌? என்று தியானிக்குமாறு திருவருள்புரிவ னென்று வொச்வைதமாகக்‌ 
கூறுவர்‌ ஒருசாரார்‌. (௬௨) 


09. வண்ணங்கரியதிருமால்க(மியென்புமாலிகையுக்‌ 
தீண்ணங்கமல ததயன்றலைமாலையுஞ்சா த இமண்ணும்‌ 
வீண்‌ ணும்பொ திர்தவுகாக்கபிரளய 2மவிகின்‌, ற 
பண்ணொ ன்றுவிணேபயிலுங்களாவிற்பரஞ்சுடரே, 


(இஃள்‌.) களாவின்‌ பரஞ்சுடர்‌ - களாமரச்தின்‌உ ழெழுந்தருளியுள்வ 
பெரியசோதிவடிவமான திருக்கருவைச்‌ செவெபெருமான்‌,--கரிய வண்ணம்‌ 
திறாமால்‌ - கருநிறமுடைய திருமாலின து, கழி என்பு மாலிகையும்‌ - இறந்த 
உடம்பினின்று (எடுத்துத்தொடுத்த) எலும்புமாலையையும்‌, தண்‌ அம்‌ கம 
லத்து அயன்‌ - குளிர்ந்சு அழகிய தாமரைமலரில்‌ வ௫க்கின்‌ உ பிரமதேவன இ, 
தலை மாலையும்‌ - கலைகளை க்கொண்டுதொடுத்த மலையையும்‌, சாத்தி அணிந்து 
கொண்டு, மண்ணும்‌ விண்ணும்‌ பொதிக்த - நிலவுலகுக்கும்‌ மேலுலமுக்கும்‌ 
ஒருசேர ரநிசழ்கின்ற, உகாந்த பிரளயம்‌ - யுகங்களின்‌ முடிவாகிப பிரளயகாயத்‌ 
தில்‌, மேவி நின்று - (தான்‌ ஒருவனே அழியாமற்‌) பொருக்தியிரு£து, பண்‌ 
ஒன்று வீணை பயிலும்‌ - இராகங்களமைர்த வீணையை (வைத்துக்கொண்டு) 
வாசிப்பான்‌ ; (௭ - று.) 


வெபெருமான்‌ எல்லாவுலகங்களும்‌ அழிகின்ற கற்பாந்தகாலத் திலே 
பிரளயகாலக்தோறும்‌ அழிசன்ற பிரமவிஷணுக்களது தீலைமாலையெலும்பு 
மாலைகளைத்‌ தரித்துக்கொண்டு, எப்பொழுதும்‌ அழியாமல்‌ நிலைத்துறிற்கிற 
கடவுள்‌ தானொருவனேயென்‌ அ விளங்குமாறு வீணைவாடத்‌ துக்கொண்டு நிற்ப 
னென்பதாம்‌. பிரளயம்முதலியன இறைவன து திருவிளையாட்டுச்செயல்க 
ளென்பத, இதனாற்‌ போதரும்‌. மண்ணும்‌ விண்ணும்‌ பொதிந்த உகாந்த 
பிரளயம்‌” என்றது - பிரமனுக்கு ஒருகாள்‌ ஆகுக்சோறும்‌ தோன்றுகிற தைநந்‌ 
இனபிரளயம்போலல்லாமல்‌ யாவுமஅழினெற மகாபிரளய மென்று விளக்கு 
தற்பொருட்டாம்‌. உகாந்தம்‌ஃயுகார்தம்‌. இங்கு, யுகமென்றது - இலக்‌ 
கணையால்‌, கற்பத்தை யுணர்த்திற்று. பரஞ்சுடர்‌ - உல்கத்துத்தோன றுன்ற 
முச்சுடர்களினும்‌ மிகவும்‌ மேம்பட்டுத்தொன்றும்‌ பேரொளிவடிவமான எவ்‌ 


பெருமான்‌. உ (௬௩) 


64 திருக்கருவைக்கலித்‌ துறையந்தாதி, 


அப்படியே சிவபிரானும்‌ என்று எடுத்துக்காட்டியபடியாம்‌, இங்குச்‌ லெர்‌, 
உலகமெல்லாம்‌ வெபெருமானுடைய ஸ்வரூபமாதலால்‌, உலகத்திலுள்ளோ 
ருடைய முடி தோள்‌ முதலியவையெல்லாம்‌ ௮வனுடையனவா மென்று 
கருத்துக்‌ கூறுவர்‌; ௮௫, பலவிதத்திலும்‌ பொருந்தா தென அறிக. இது லெ 
பிரானுடைய திவ்யாதமஸ்லரூபம்‌ கூறியபடி. 
கொன்‌  பெருமையுணர்தீ தும்‌ உரிச்சொல்‌) இனி, கொன்‌ கொண்ட 
குலப்படை - (பகைவர்க்கு) அச்சத்தைத்‌ தன்னிடத்திற்‌ கொண்ட குலா 
யுதம்‌ என அச்சப்பொருளதாகவும்‌ பொருள்கூறலாம்‌ ; '£ அச்சம்‌ பயமிலி 
காலம்‌ பெருமையென்‌, றப்பால்‌ நான்கே கொன்னைச்சொல்லே ? என்றது, 
தொல்காப்பியம்‌. பொன்முடி யென்றதை அன்மொழித்தொசையாகவாவ து, 
அடையடுத்த ஆகுபெயராகவாவ து கொள்ளவே, சிரசை யுணர்த்தும்‌. இனி, 
பொன்‌ என்பதை, அதனாலாகிய இிரிடத்அக்குக்‌ கருவியாகுபெயரெனக்‌ 
கொண்டு, முடி - செசு எனினுமாம்‌, முன்‌ - முசனிலைத்தொழிற்பெயர்‌. முன்‌ 
கொண்ட - அதிதொடங்கெற்பட்ட என்றுமாம்‌. நாமங்களாயிரம்‌ - ஸஹஸ்ர 
நாமங்கள்‌. (௬௫) 
06. கொற்றக்கவிகைநிழற்றப்பொதுவறக்கோனடத்தி 

முற்றப்புவனம்புரப்பவேனுமுகலிங்காதாஞ்‌ 

சற்றுத்‌ இருவருள்கொடினசேலத்தகு கெட்டுப்‌ 

பற்றற்றகூழுங்கிடை யா திரப்பரிப்பாரிடத்தே. 


(இஃ ள்‌.) புவனம்‌ முற்ற - நிலவுலகம்முழுவதையும்‌, கொற்றம்‌ கவி 
கை நிழற்ற - வெற்றிக்குஅறிகுறியான (தமத) குடையானது மிழலைச்‌ 
செய்ய, பொது அற - (பலஅரசர்க்குப்‌) பொதுவென்னுந்தன்மை நீங்க (ஏக 
சக்கராதிபதியாக], கோல்‌ நடத்தி - தனிச்செங்கோல்‌ செலுத்தி, புரப்பவர்‌ 
ஏனும்‌ - அரசாளுபவராயினும்‌,--மூகலிங்கர்‌ - திருக்கருவைச்சிவபெருமான்‌, 
தாம்‌, திருஅராள்‌ சற்று கோடினர்‌ ஏல்‌ - இருவருள்‌ சிறிதமாறினராயின்‌, 
௮ தகுதி கெட்டு - (அவவரசர்கள்‌) அந்தத்‌ தமது பெருமை யழிக்து, பற்று 
அற்ற கூழும்‌ - பருக்கையிலலாத கூழும்‌, இடையாது - கிடைக்கப்பெறாமல்‌, 
இ பாரிடத்சே - இந்தப்பூமியில்‌, இரப்பர்‌ - இரந்து இரிலார்சள்‌ ; (௭ - று.) 

சிவபெருமானது திருவருள்‌ சிறிதுசோடினாலும்‌, அதன்பயனாச, ஒரு 
நாயகமாயோடவுலகுடனாண்ட சக்கரவர்த திசளும்‌ மிக்கவறதுமையடைவ்‌ ரென்‌ 
பதாம்‌. வெபெருமான அ திருவருள்‌ சொடினமாத்திரத்தில்‌ இவ்வாறு அவ்‌ 
பென்றசனால்‌, அப்பிரான து இருவருள்‌ சிறிதுசோன்றியமாத்திரத் தில்‌ மிச்ச 
வறியவரும்‌ பெருஞ்செல்வச்சிறப்புப்பெற்று ஏகசக்கராதிபதியாக இக்நில 
வுலகமுழுவதையும்‌ ஆட்சிபுரிவ ரென்பது, அருத்தாபத்தியாற்‌ பெறப்படும்‌, 
புவனம்‌ முற்றவும்‌ புரப்பவர்‌ இப்பாரிட த்தே யிரப்பர்‌ என்‌ தனால்‌, சாம்‌ முன்பு 
செல்வராய்‌ வாழ்ந்தவிடத்திலேயே அர்நிலைமைமாறி இசப்பசென அவர்கட்கு 
நேரும்‌ இழிபை விளக்கியவாறு, கூழ்‌ - மிகத்தாழ்க்தடணவு ; அதனை இசப்‌ 
பர்‌ எனவே, யிகவுந்தாழ்ர்தவரிடத்தும்‌ போய்‌ இரப்பரென்பது பெறப்படும்‌. 


திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 05 


01. பாரிடஞ்குழ்வரத்தான்பலீகொண்டுந்தன்பா தமலர்‌ 
சேரடியார்க்குப்பெருவாழ்வளிப்பன்‌ றிரைக்கடலிற்‌ 
கார்விடந்தானுண்டும்போ ற.றும்பு ததேளிர்கடும்பசிநோய்க்‌ 
காரமுதூட்டுவன்றென்கருவாபுரியாரியனே. 


(இ-ள்‌.) தென்‌ கருவா புரி ஆரியன்‌ - தெற்குத்‌ திசையிலுள்ள திருக்‌ 
கருவைநகரி லெழுக்தருளியுள்ள சிவபெருமான்‌ பாரிடம்‌ சூழ்‌ வர - பூத 
கணங்கள்‌ (தன்னைச்‌) சுற்றிவர, தான்‌ பலி கொண்டும்‌ - தான்‌ பிச்சையெடுத 
தாலும்‌, சன்‌ பாதம்‌ மலர்‌ சேர்‌ அடியார்க்கு - (சனத) திருவடித்சாமரை 
மலரை (மம்பிச்‌) சரணமடைந்த மெய்யடியார்சட்கு, பெரு வாழ்வு அளிப்‌ 
பன்‌ - மிக்க செல்வவாழ்க்கையை சர்‌ சருளுவன்‌ ; (அவ்வாறே), திரைகடலில்‌ 
சார்‌ விடம்‌ சான்‌ உண்டும்‌ - அலைகளையுடைய பாற்கடலில்தொன்றிய சரா 
நிறமான ஆலாகலமென்ற விஷத்தைத்‌ தான்‌ உண்டாலும்‌— போற்றும்‌ - 
(தன்னைப்‌) புகழ்ந்து அதித்த, புத்சேளிர்‌ - செவர்களது, கடு பரி நோய்க்கு - 
கொடிய பயொடிய நோயைத்‌ தீர்ப்பதற்கு, ஆர்‌ அமுது ஊட்வென்‌ - அருமை 
யாகிய தேவாமிருதத்தை உண்பிப்பன்‌ ; (௭ - று.) 


தான்‌ வரும்தியாயினும்‌ தன்னைமஈம்பிச்‌ சரணமடைக்தாரைப்‌ பாதுகாக்‌ 
குஞ்‌ சிலபிசானது கருணை த திறத்தை வியந்தவாறு,  தான்பலிகொண்டவன்‌ 
தன்‌ திருவடிகளைச்‌ சேர்ந்தார்க்குப்‌ பெருவாழ்வளிப்பன்‌ ', £ தன்பசிசோய்க்‌ 
குக்‌ கார்விடமுண்டவண்‌ தன்னைப்போற்றும்‌ புத்தேளிரது கடும்பசிகோய்‌ 
க்கு ஆரமு துஊட்டுவன்‌ ? என்ற வாக்யெங்களில்‌ - மேல்கோக்இல்‌ மாறுபாடு 
சோன்றுமாயினும்‌ ஊன்‌ நிப்பார்க்குமிட த்து இறைவனது வி௫த்திரசக்தியால்‌ 
எல்லாம்‌ நிகழலாமென ௮ம்மாறுபாடு ஓழிச்‌.திடுசலால்‌, ழரண்விளைந்த மிவணி 
யாம்‌, சாருகவனத்துமுணிவரது பச்தினிமாரின்‌ கற்புகிலையைக்‌ கெடுத்தற்‌ 
காக ஊீடசங்கமத்திருவுருவங்‌ கொண்டபோதும்‌, கையில்‌ ஒட்டிக்கொண்ட 
பிரமகபாலம்‌ நீங்குதற்காகப்‌ பலதலங்களிலும்‌ இரிர்தபோதும்‌ சிவபெருமான்‌ 
பிக்ஷாடகஞ்‌ செய்தன னென உணர்க, வாழ்வு - வாழ்வுக்குக்‌ காரணமாகிய 
செல்வத்திற்குக்‌ காரியவாகுபெயர்‌. ஆரியன்‌ - ஆர்யன்‌ ; பூஜிக்க த்தக்கவன; 
ஆரியராட்டி லெழுர்தருளிபிருப்பவனுமாம்‌. (௬௪) 

03, தரியன்வேண்டத்திருமேனிபூரித்தறமெலிகத 
சீரியன்செல்வக்கருவைப்பிரான்‌ றிருத்தொ ண்டுசெய்யாப்‌ 
பூமியாகூட்டம்புகாதன்பா கூட்டம்புகுத்‌ தியது 
காரியங்காணெஞ்சமேபிறப்பேழுங்கடப்பதற்கே, 

[இ - எ.) கெஞ்சமே - மனமே ! ஆரியன்‌ “ ஆரியராட்டானொருவன்‌, 
வேண்ட - பிரார்த்தித்ததனால்‌, திருமெணி பூரித்து - (சனத) திருவுடம்பு 
பருக்சப்பெற்ற, அற மெலிந்த - (பிறகு) மிகவு சீளர்க்த, திரியன்‌ - சிறப்‌ 
புடையவனாடிய, செல்வம்‌ கருவை பிரான்‌ - செல்லச்சிறப்புற்ற திருக்கரு 
வைத்தலத்துச்‌ சிவபெருமான்‌,--திரு தொண்டு செய்யா - (தனக்குத்‌) திருத்‌ 

9 


06 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி. 


தொண்டுகளைச்‌ செய்யாத, பூரியர்‌ கூட்டம்‌ - €ழ்மக்கள.து கூட்டத்தில்‌, (அடி 
யேனை), புகாது - சேராதபடி (தடுத்து), அன்பர்‌ கூட்டம்‌ - (தனக்குத்‌ 
தொண்டுசெய்யும்‌) மெய்யடியார்கள த கூட்டத்தில்‌, புகுத்தியது - சேருமாறு 
செய்தது, (யான்‌), பிறப்பு ஏழும்‌ - (வினைப்பயன்தொடரும்‌) எழுவகைப்‌ 
பிறப்புக்களினின்‌ றும்‌, கடப்பதற்கு - தப்பிரற்க திபெறுதற்கு அறிகுறியா, 
காரியம்‌ - செயலாகும்‌ ; (௭ - று. காண்‌ - தேற்றம்‌. 
இருசக்சருவைச்செபெருமான்‌ அடியேனைச்‌ தியவருடன்‌ கூடவொட்டா 
மல்‌ தனதுமெய்யடியார்குழாச் துடன்‌ கூடுமாறு இருவருள்‌ புரிந்ததனால்‌, இனி 
அடியேன்‌ பிறவித்துன்பங்களொழிந்து ஈற்க திபெற்று உய்வேனென்பதாம்‌. 
முதலடியால்‌ திருக்கறாவைத்தலத்சைத்‌ தன்னிலேயுடைய அரியகாட்டி 
ஓூள்ளானொருவன்‌ வேண்டியபோது அவன து வேண்டுகொளுக்கு இணங்கிச்‌ 
சிவபெருமான்‌ திருமேனி பூரித்தும்‌ மெலிர்தும்‌ காட்டின னென ஒருவர 
லாறு இருக்சவேண்டு மென்று தோன்றுகின்றது; அதன்‌ விவரம்‌, எமக்கு 
விளங்க வில்லை : (எவரேனும்‌ எமக்குத்‌ செரிவிப்பாராயின்‌, அதனை அவர்பெய 
ருடன்‌ அச்சிட்ட வெளிப்படுத்தி அவர்பக்கல்‌ என்றும்‌ ஈன்றிபாராட்டச்‌ கட 
மைப்பட்டிருக்இன்றோம்‌,) * இருவாதவூாடிசள்வேண்டச்‌ வெபெருமான்‌ திரு 
மேனிபூரித்து அ௮ருள்கூர்ர்தத:--இருப்பெருர்‌ துறையில்‌ குருந்தமரத்தடி.யில்‌ 
திருவாசவூரடிகளை ௮டிமைகொள்ளச்‌ சிவபெருமான்‌ அந்தணர்‌ திறாவுருவங்‌ 
கொண்டெழுக்சருவியபோது என்று அறிக? என்று இச்செய்யுளின்‌ முதலடி 
யைக்‌ குறித்துக்‌ கூறினாரு முளர்‌, (௬௮) 
69. கடல்விடமுண்டிபுறங்காடாங்குகன இருவ 

மடல்விடை யூர்‌ திபுலியகளாடையழலுமிழ்வாய்ப்‌ 

படவரவாரங்க பமிதலைதாரெனிற்பால்வண்ணனை 

மடவரலொப்பனையெவ்வா றுசேருமனமகழ்ந்தே, 


(இ-ள்‌.) (வெபிரானுக்கு),--உண்டி - உணவாவது, கடல்‌ விடம்‌ - 
பாற்கடலில்‌ தோன்றிய ஆலாகலவிஷமாம்‌ ; அரங்கு - ஈட.னஞ்செயயுயிடம , 
புறங்காடு - சுசொடாம்‌; உருவம்‌ - திருமேனியின்கிறம்‌, கனல்‌ - அக்கினியாம்‌; 
ஊர்‌இ - வாசனம்‌, அடல்‌ விடை - வலிமைபொருக்திய விருஷபமாம்‌ ; ஆடை- 
வஸ்திரம்‌, புலி அதள்‌ - புலித்தோலாம்‌ ; ஆரம்‌ - ஆரம்‌ முதலிய ஆபரணங்கள்‌, 
அழல்‌ உமிழ்‌ வாய்‌ படம்‌ அரவு - விஷாக்கினியைக்‌ சக்குகின்ற வாயையும்‌ 
படத்தையு முடைய பாம்புகளாம்‌ ; தார்‌ - மாலை, கழி தலை - இறந்த (பிரமர்‌ 
கள.) தலைகளாம்‌; எனின்‌ - என்றால்‌, பால்வண்ணனை - (அப்படி உணவு 
முதலியவற்றால்‌ வெறுக்குமாறுஉள்ள) திருக்கருவைச்வெபிரானை, மடவரல்‌ - 
இள ம்பெண்ணாயெ, ஒப்பனை - ஒப்பனைதேவி, மனம்‌ மிழர்து - மனத்தில்‌ 
திருப்‌ திடொண்டு, எ ஆறு சேரும்‌ - எப்படித்‌ தழுவுவாள்‌ ? (௭ - அ.) 

“ யல்வனமு மழகுஞ்‌ சார்ர்த, கலம்‌ வேண்டுமென்‌ நிருப்பார்‌ காறுகுழற்‌ 
கன்னிமார்‌ ஈலத்தின்யிக்கார்‌'? “க்யா வரயதெ ரூபம்‌", என்றபடி மகளிர்‌ புரு 


திருக்கருவைக்கலித்துறையந்தாதி. 6£ 


ஷன த அழகையே விரும்பி மணமகனாக வரிப்பது இயல்பு ஆதலால்‌, உணவு 
உறையுள்‌ வடிவம்‌ ஊர்தி தடை ஆபரணம்‌ என்னும்‌ இவைகளில்‌ ஒருவாதறா 
லுஞ்‌ நெப்புப்பெறாத வெபெருமானை, மகளிரது மல்லிலக்கணங்களில்‌ ஒன்றா 
ஓங்‌ குறைவில்லாத பார்வதிதேவி எவ்வாறு விறாம்பினளோ என்று வியந்த 
இதனால்‌, வெபெருமான்‌ வேண்டுதல்‌ வேண்டாமை யில்லாத முழுமுதற்கட 
வுள்‌ என்று துதித்தவாறு. இங்ஙனஞ்‌ வெபிரானைப்‌ பழிப்பதுபோலப்‌ புகழ்ந்த 
இது - வத்சப்புகழ்ரீசியணியின்பாற்‌ படும்‌; இதனை வட நாலார்‌ ! வ்யாஜ 
ஸ்துதி? என்பர்‌, வேண்டுசல்வேண்டாமையில்லாதவனாகிய இறைவன்‌ தனக்‌ 
கென்‌ று ஒன்றுமின்றி உணவுமுதலிய எல்லாவற்றையும்‌ பிறர்பொருட்டாகவே 
கொள்பவ னாதலின்‌, உணவு அணிகலம்‌ முதலியவற்றின்‌ இழி தசைமையினால்‌ 
அப்பிரானுக்குச்‌ சிறப்புத்‌ தோண்றுமேயன்றி இழிபு உண்டாகா தென்க. 
ஆரம்‌ - மற்றையணிசலங்கட்கு உபலட்சணம்‌, 
இமவான அ புச்திரியாகப்‌ பிறஈச உமாதேவி வெபிரானை மணமகனாகப்‌ 
பெறவேண்டுமென்று தவஞ்செய்தபோது அத்தேவியாரது தவநிலையைப்‌ 
பரிசோ திக்குமாறு சிவபிரான்‌ முதிய அந்தணவடிவங்கொண்டு சென்று அடம்‌ 
தீப்பார்வதியைக்‌ குறுகி, '' இடைதோல்‌ விடையேறுவ தணிகலமரவென்பு, 
கேடில்வெண்டலைமாலிகைகெழலின்மறுப்பின்ன, வோடுகொள்கல மூண்பலி 
லெய்யாஞ்ச உலப்புற்றோர்‌, காடதெடம்புரியிடம்‌ கண்ணுதற்கடவுட்சகே, 
“வேய்‌ துகொள்வது வெள்ளெருக்கறுகுமீர் வியன்‌ கொன்றை, பாந்தள்பொச்‌ 
சியே மத்தமென்‌ றினையன பலவுண்டாற்‌, சாந்தம்வெண்பொடி குலமான்மழுத்‌ 
அடி சழலங்கை, யேர்துகன்றது பாரிடஞ்கும்படையிறையோற்கே, ” அன்‌ 
னை தாதைகேள்வடி வொடுகுணங்களிலனையானுக்‌, இன்னவா டிய பலவளனுண்‌ 
டவையெவையுக்தா, நினனவாகவோ தவம்புரிக்தெய்ச்தனை செடுக்தொல்கர்‌, 
மன்னன்மாமகட்டயைவதேயித்‌ துணேவழக்கென்றான ”' என்று சிலபிரானாகிய 
தன்னையே நிர்தித்துக்கூறியதும, * வேண்தெல்‌ வேண்டிடாமை யில்லசோர்‌ 
விமலன்‌ றன்னை, மீண்டுநீயிகழ்ச்தவெல்லாம்‌ யாரையுமளிக்குமன்பு, பூண்டி 
குறிசாணற்றா ற்‌ புகழ்ச்சியாமன்றி முக்க, ணாண்டகையியற்சையெல்லா மார்‌ 
சொலோவறியகற்பார்‌,”” “ போசனே முதலாவுள்ளபுக்கவர்‌ வழிபட்டே த்த 
வேசமிலிறைமையாற்றல்‌ யாவையும்‌ புரிந்த நாதன்‌, காதலுமவெறுப்புயின்‌ றிக்‌ 
கருணைசெய்நிலைமையேகாண்‌, பேதைநீ யிகழ்ச்சயேபோற்பேெயெதன்மை 
யெல்லாம்‌ ?? என்று அந்தப்‌ பார்வதிசெவியார்‌ அதனை மறுத்துக்கூறியதும 
இங்குக்‌ காணததக்கன. (௬௯) 
10. மனப்பகையாயெவைவரைமாய்த்‌ துன்வழியடி.யா 

ரினத்துடனென்னையுமாட்கொள்வையோபண்டிகல்புரிந்த 

புனத்துளவோனும்கமலத்‌ துவேதனும்போற்றிசெய்யுங்‌ 

கீனற்றிருமேனிக்கருவா புரியிற்கறைக்கண்டனே. 


ல்‌ 
(இஃள்‌.) பண்டு - முற்காலத்தில்‌, இகல்‌ புரிந்த - (ஒருவர்க்கொருவர்‌) 
மாறுபாடுசொண்ட, புனம்‌ துளவோலும்‌ - கொல்லையில்சோன்றுகின்ற திருத்‌ 


08 திருக்கருவைக்கலித்‌ துறையந்தாதி, 


அழாயை யணிந்த திருமாலும்‌, சமலத்து வேதனும்‌ - தாமீரைமலரில்‌ வாழ்‌ 
இன்ற பிரமதேவனும்‌, போற்றி செய்யும்‌ - வணங்கித்‌ துஇக்டின்ற, கனல்‌ 
திருமேனி - அ௮னற்பிழம்பினுருவத்தையுடைய, கருவாபுரியில்‌ கறை கண்‌ 
டனே - தஇருக்கருவைககரி லெழுக்தருளிய (வீஷமுண்டதனாற்‌) கறுத்த 
திருக்கண்டத்தையுடைய சிவபெருமானே !--மனம்‌ பகை அய வரை - 
(ஈல்வழியிற்செல்னெற எனத) மனத்துக்கு (அவ்வழியிற்செல்லவொட்டா த) 
தடுக்கின்ற பகையாடிய பஞ்சேர்திரியங்களையும்‌, மாய்த்து - (அவ்வா று செய்ய 
வொட்டா த) வலியடக்கி, உன்‌ வழி அடியார்‌ இனத்துடன்‌ - உன து பழைய 
அடியார்களுடைய கூட்டத்தோடு, என்னையும்‌ ஆள்கொள்லையோ - அடி 
யேனையும்‌ (ஒருவனாக) அடிமைகொள்வாயோ 2 (எ- று.) 
அடியேனையும்‌ உனதுமெய்யடியார்களுள்‌ ஒருவனாக ஆட்கொண்டு 
என்னைவருச்‌துகன்ற பஞ்சேந்திரியங்களின்‌ வலியை யொடுக்கி அதனால்‌ 
மனங்கலட்காதவாறு திருவருள்செய்து எனக்கு 5ற்க தியருளவேண்டு மென்று 
வேண்டியவாறு. இக்‌.இரியகிக்கிரசம்‌ பண்ணாசவர்கள்‌ வெனடியார்‌ கூட்டத்‌ 
இற்‌ புகுதற்கு உரியரல்ல ரென்க. மாறுபட்ட பிரமவிஷ்ணுக்கள து ௮ம்மாறு 
பாட்டை யொழித்து ௮டிமைகொண்டதுபோலவே, 8ம்பொறிகளால்‌ மாறு 
பட்ட மன த்தையுடைய அடியேனையும்‌ ௮ம்மாறுபாட்டை யொழித்து ஆட்‌ 
கொள்ளவேண்டு மென்ற குறிப்பு - விளிக்குக்‌ சொடுத்துள்ள அடைமொழி 
யாற்‌ பெறப்படுதலால்‌, இது - கநத்துடையடை மோழியணியாம்‌. அஃறிணை 
யாகிய 8ம்பொறிகளை ( 89லர்‌ ' என உயர்‌ இணையாழற்‌ கூறியது - செறலினால்‌ 
வந்த திணைவமுவமை இ. (௭௦) 
11. கறைகொண்டகுலத்தலையிலுங்கையிற்கபாலக்திலு 

நறைகொண்டபங்கயப்பொற்றாளிணையிலுசாங்கள்கண்டோ 

மறைகொ ண்டதென்க ருவைப்பெருமா னுக்குமாயவனா 

நிறைகொண்டபேருட லும்பசுஞ்சோரியுகீள்கண்‌ ணுமே. 


(இ-ள்‌) மறை கொண்ட - வேதங்களினாற்‌ (பரம்பொருளென்‌ ஓ ) 
கூறப்படுகின்ற, தென்‌ கருவை பெருமானுக்கு - தெற்கின்௧கணுள்ள திருக்‌ 
கருவைச்‌ சிவபெருமானுக்கு கறை கொண்ட சூலம்‌ தலையிலும்‌ - இரத்தக்‌ 
கறை பொருந்திய குலாயுததீதின்‌ நுனியிலும்‌, கையில்‌ சபாலத்திலும்‌ - கையி 
லொட்டிக்கொண்ட பிரமகபாலத்திலும்‌, நறை கொண்ட பங்கயம்‌ பொன்‌ 
தாள்‌ இணையிலும்‌ - தேன்பொருட்‌ திய தாமரைமலர்போன ற அழகிய இரண்டு 
திருவடிகளிலும்‌, (முறையே),--மாயலனார்‌ * மாயையையுடைய திருமாலி 
னது, நிறை கொண்ட பேர்‌ உடலும்‌ - உறுதிபொரும்திய பெரிய உடம்பை 
யும்‌, பசு சோரியும்‌ - பச்சை [புது] இரத்தத்தையும்‌, நீள்‌ கண்ணும்‌ - நீண்ட 
கண்ணையும்‌, நாங்கள்‌ கண்டோம்‌; (எ. று.) 

சிவபெருமானது திருக்கையிலேர்திய சூலத்தின்‌ அனியில்‌ இருமாலினு 
டம்பும்‌, கையிலுள்ள பிரமகபாலத்தில்‌ திருமாலின்‌ இரத்தமும்‌, திருவடிகளில்‌ 
திருமாலினது கண்ணும்‌ பொரும்தியிருத்தலைக்‌ கண்டோ மெனச்‌ சென்று 


திருக்கருவைக்கலித்துறையந்தா தி, (0, 


இயை தலால்‌, முறை$ீரனிறைப்போநள்கோளாம்‌) மூுறைநிரனிறையணி 
யெனவும்படும்‌, இதனால்‌, மும்மூர்த்திகளுள்‌ முதல்வனென்று லெசாற்கருசப்‌ 
படுகின்ற திருமாலுக்கு முதன்மை சிறி துமில்லை யென்று நிரூபித்தவாறு. 


குலத்தலையில்‌ மாயவனார்பேருடல்‌ கண்டோ மென்றது - பாற்கடல்‌ 
சடைக்தகாலத் தில்‌ மத்தாகிய மந்தரமலை அழுக்தாவண்ணம்‌ கூர்மாவசாரங்‌ 
கொண்டு அதனைத்‌ தாங்கி அதனினின்று எழுந்த அமுதச்தைத்‌ திருமால்‌ 
தேவர்கட்குப்‌ பகர்ச்துகொடுத்தபிறகு, அவ்வாமை கடல்களேழையுங்‌ கலக்கு 
உலகதீதுயிர்களைப்‌ புசித்து அழிக்கத்தொடங்கய போது, ௮ துகண்‌ட அஞ்சிய 
தேவர்‌ முதலியோர்‌ சிவபெருமானைச்‌ சரணமடைய, அப்பெருமான்‌ அத்த 
வர்கட்கு அபயமளித்துத்‌ திருமாலாகிய ஆமையி னருற்‌ சென்று தனது 
திருக்சையிலிருந்த குலாயுதத்தினால்‌ அதன உடலைக்‌ குடைம்து அழித்ததனா 


லாகும்‌, 
ஓ 


மாயவனார்‌ பசுஞ்சோரி கண்டது கையிற்கபாலச்தி லென்றது - சிவபிரா 
னது அம்சமாகிய வைரவக்கடவுள்‌ பிரமன துசிரத்தைக கிள்ளிய பாவத்தாற்‌ 
பிச்சையேழ்கத்தொடங்கிப்‌ பலவிடங்களிலுஞ்‌ சென்றதுபோலவே சிவகணங்‌ 
களோடும்‌ திருமாலினிருப்பிட ததிற்குச்‌ செல்ல, திருமால்‌ வந்த காரணத்தை 
வினாவ, லைரவமூர்ச்‌ இ பலிக்கு வந்தோம்‌; உனது சிரத்திலிருக்‌ த பெருகுஞ்‌ 
செர்நீரைத்‌ தருக? என்று வேண்ட, திருமால்‌ அதற்குஇசைச்து தனது 
௩க,த தினால்‌ நெற்றியிலுள்ள ஈரம்பொன்றைப்‌ பிளம்‌; வைரவ்மூர்‌ த்‌ தியின து 
கைச்கபாலத்தில்‌ இரத்தஞ்‌ சொரியும்படி விட, அவ்விரச்சப்பெருக்கு ஆயிரம்‌ 
வருடம்‌ இடைவிடாது ஒழுயெசனா லாகும்‌, “ உன்றலைப்படுசோரிமீரை 
யுகுத்தியென்ன கத்தினால்‌, தன்றனெற்றிபிளக்து சோரிதனைப்‌ பொழி திட 
ஈம்பிரான்‌, வென்றிசேரயனார்‌ பெருஞ்சிரமீதி லேற்றன னூறுநா, றென்று 
கூறிடு மாண்டுசெல்ல விளைத்து மாயன்‌ விழும்சனன்‌ '” என்பது சுந்தபுரா 
ணச்சுருக்கம்‌. வெபிரான்‌ சேவடியில்‌ நீள்கண்‌ கண்ட வரலாறு, மீழ்ச்‌ கூறப்‌ 


பட்டது. (௭௧) 


12. நீளமடுத்தகடச்?தாடிசையைநெருக்கச்சக்ச 
வாளமடுத்‌துச்சடைக்காடுசூழ்வரமா துமையா 
டாளமடுப்பச்சதுமறை2பாற்றச்சாணாண்ட. 


கோளமடுப்பகடிக்குங்கருவைக்கொழுஞ்சுட சே, 


(இ-ள்‌.) கருவை சொழுஞ்‌ சுடர்‌ - திருக்கருவையி லெழுந்த்ருளிய 
பெருஞ்சோ திவடிவாகிய வெபிரான்‌,--(தன இ), நீளம்‌ அடுத்த தட தோள்‌ . 
நீட்டிபொருந்திய பெரிய தோள்கள்‌, திசையை நெருங்க - திச்குக்களின்‌ 
எல்லையைச்‌ சென்றுசேரவும்‌,--சடை சாடு - சடைத்தொகுதி, சக்ர வாளம்‌ 
அடுத்து குழ்வர-சக்சரலாளமலையை யடுத்து கெருங்கிச்குழவும்‌,--சா.து உமை 
யாள்‌ - உமாதேவி, தாளம்‌ அடுப்ப - தாளங்கொட்டவும்‌, சதுமறை போற்ற - 
நான்கு வேதங்களும்‌ வணங்கித து திக்கவும்‌,-சசணம்‌ - ஒரு திருவடி, ௮ண்ட 


70 திருக்கருவைக்க லித்துறையந்தாதி. 


கோளம்‌ அடுப்ப - உலகவுருண்டையின்‌ மேன்முசட்டில்‌ செரும்சவும்‌, நடிக்‌ 
கும்‌ - திருகடனஞ்செய்தருளுவான்‌ ; (௭- று.) 


யாவும்‌ அழிகின்ற சர்வசங்காரசாலத்தில்‌ இவ்வாறு சிவபிரான்‌ ஈடனஞ்‌ 
செய்தருளுவ னென்க. சக்ரவாளம்‌ - ஏழு ,மகாத்வீபங்களைச்‌ குழ்ர்திருக்கன்‌ ற 
வழுபெருங்கடல்களுக்கும்‌ அப்பால்‌ பதினாபிரம்யோசனை உயரமும்‌, பதினா 
யிரம்யோசனைப்‌ பரப்பு முள்ளதாய்க்‌ கோட்டைமதில்போலச்‌ சூழ்ந்துள்ள 
சொரு பெருமலை) சகீராகாரமாக [வட்டமாக]ப்‌ பூமியயச்‌ சூழ்ந்திருத்தல்‌ 
பற்றி, அதற்குச்‌ சச்ரவாளமலை யென்று பெயர்‌. ஆடுகின்ற வேகத்‌ இனால்‌ 
சடைக்காடு சக்கரவாளமலையைச்‌ குழு மென்க. இச்செய்யுளினால்‌, சர்வசங்கார 
காலத்தில்‌ வெபெருமானது நடனமூர்ச்சத்தின்‌ திருமேனிப்பருமை விளங்‌ 
கும்‌. ஒரு திருவடி ௮ண்டகோளத்தின்‌ மேன்முகட்டை மெட்டு மென்‌ நதனால்‌। 
இது, ஊர்த்துவதாண்டவத்தைச்‌ சுட்டுமென்க; அன்றி, அண்டகோளம்‌ 
என்பது உலசவுருண்டையின்‌ ழ்முகட்டைக்‌ குறிக்கு மென்பாரு முளர்‌. 


15. சுடாகின்றமண்டலமென்னுமுக்கோணமுக்தொல்விசும்பும்‌ 
படாகின்றசோ இக்கருவைப்பிசான்பொற்பதம்பணிகந்சார்‌ 
ருடருக்கசையுங்குரு இயுமென்புங்குவிர்‌ தவிர்‌ த 


வுடலென்றபாசஞ்சுமவார்கண்மீண்டி வவுலகில்வந்தே, 


(இ-ள்‌.) சுடர்கின்ற - ஒளிவீசுகின்‌ ற, மண்டலம்‌ என்னும்‌ - மண்ட 
லங்களென்டகிற, முக்‌ கோணமும்‌ - (சூரியன சச்திரன்‌ அக்னி என்‌ ற) மூன்று 
வட்டங்களிலும்‌, தொல்‌ விசும்பும்‌ - பழமையான ஆசாசத்திலும்‌, படர்கின்ற - 
சென்றுபரவுகிற, சோதி - ஒளிவடிவமான, கருவை பிரான்‌ - திருக்கருவைச்‌ 
தியபெருமானது, பொன்‌ பதம்‌ - அழகிய திருவடிகளை, பணிக்சார்‌ - வணங்‌ 
இனவர்கள்‌,--மிண்டு - மறுபடியும்‌, இ உலகில்‌ வந்து - இவ்வுலகத்திற்‌ பிறப்‌ 
பெடுத்து, குடரும்‌ - குடலும்‌, தசையும்‌ - சதையும்‌, குருதியும்‌ - இரத்தமும்‌, 
என்பும்‌ - எலும்பும்‌, குலிந்த - சேர்ந்தசேர்க்கையினா லுண்டாகிய, இந்த உடல்‌ 
என்ற பாரம்‌ - இந்த உடம்பென்னுஞ்‌ சுமையை, சுமவார்கள்‌ - சுமச்சமாட்‌ 
டார்கள்‌) (எ - று.) 


திருக்சருவைச்‌ வெபெருமானது திருவடியிற்‌ சரணமடைக்சவர்கள்‌ 
மீண்டு பிறத்தலில்லாமல்‌ முச்தியடைவ ரென்பதாம்‌, முதலிரண்டடிக 
ளால்‌, சூரிய சந்‌ திர அக்கினிய ரென்னும்‌ மும்மண்டலங்களிலும்‌ அவற்றிற்கு 
இடங்கொடுக்கின்ற ஆகாசத்திலும்‌ விளங்குகின்ற வெபெராமான து ஒளி 
வடிவமான திருமேனியின்‌ தன்மையை விளக்கினார்‌. கூன்றாமடி - மனிதரு 
டம்பின்‌ இழிவை விளக்கும்‌; இதனை :'* என்பினைகரம்பிற்பின்னி யுதிரம்‌ 
தோய்த்‌ திறைச்சிமெத்திப்‌, புன்புறக்தோலைப்போர்த்து மயிர்புறம்பொலிய 
வேய்ந்திட்‌ டொன்பது வாயிலாக யூன்பயில்குரம்பை ?” என்ற சிந்தாமணி 
யோடு ஒப்பிடுக, இவ்வாறு உடம்பினிடத்தில்‌ அருவருப்புத்சோன்றக்‌ கூறி 
ய, டுமிப்புச்சுவையின்பாற்படும்‌. பஞ்சபூசங்களுள்‌ ஆகாயம்‌ முதலிற்‌ 


திருக்கருவைக்கலித்‌ துறையந்தாதி, il 
படைக்கப்பட்ட பூத மாதலால்‌,  தொல்விசும்பு ? என்றார்‌. குடர்‌ - குடல்‌: லக 
ரத்துக்கு ரகரம்‌ போலியாய்‌ வந்தது. சசை--சதை: இலகச்கணப்போலி, 
குவிந்து அவிந்த என்று பிரித்து - குடல்முதலியவை இரண்டு அழியுர்தன்‌ 
மையதான உடல்‌ என்று உரைப்பினுமாம்‌, (௭௩) 


14, உலகத்திலுள்ளமனைவாழ்வுசுற்றமுறுபு தல்வ 
ரலகற்றசெல்வந்தொலையா தரணி நியா யவெல்லா 
மிலகுற்றமின்னெனநில்லா அபோய்விடுமென்பதெண்ணித்‌ 
இலகத இரு நு தலொப்பனைபாகளை ச்சிர்‌ தியு மே, 


(இஃ ள்‌.) (நிலவுலகத்தவர்களே ! நீங்கள்‌), உலகத்தில்‌ உள்ள - பூமி 
யிற்‌ பொருந்திய, மனை - வீடும்‌, வாழ்வு - இல்லறவாழ்க்கையும்‌, சுற்றம்‌ - 
உறவினரும்‌, உறு புதல்வர்‌ - சிறந்த புதல்வரும்‌, அலகு அற்ற செல்லம்‌ - 
அளவில்லாத (தானியம்‌ முதலிய) செல்வங்களும்‌, தொலையாத நீள்‌ நீதி- 
எடுச்கஎடுக்சச்‌ குறையாத மிச்கபெருஞ்செல்வமும்‌, ஆய - ஆகிய, எல்லாம்‌ - 
எல்லாப்பொருள்களும்‌, இலகு உற்ற மின்‌ என - விளக்கமுள்ள மின்னல்‌ 
போல, நில்லாது போய்விடும்‌ - நிலைநில்லாமல்‌ அழிக்துபோம்‌, என்பது - 
என்‌ றதன்மையை, எண்ணி - ஆலோரித்தறிட்து, (இணி அவற்றிற்காக நமது 
காலத்தை வீணேகழியாமல்‌), திலசம்‌ திரு நுதல்‌ ஒப்பனை பாகனை - இலக 
மணிர்த அழகிய நெற்றியையுடைய ஒப்பனையம்மையை இடப்பாகத்திற்‌ 
கொண்ட சிவபிரானை, இந்தியும்‌ - தியானியுங்கள்‌; (எ - று.) 

மனைமுதவிய பொருள்களின்‌ நிலையில்லாமையை நராய்க்தறிர்து தெளி 
ச்து ௮வற்றினிடத்துப்‌ பற்றை யொழித்து, நிலையுள்ள முத்திச்செல்வத்தைப்‌ 
பெறுமாறு திருக்கருவைச்‌சிவபிரானேத்‌ தியானியுங்க ளென உலகத்தார்க்கு 
உணர்ச்தியவாறு, 4 பெருஞ்செல்வம்‌--எல்லிற்‌, கருங்கொண்மூவாய்திறந்த 
மின்னுப்போல்சோன்றி, மருங்கறக்கெட்டுவிடும்‌ ” என்றார்‌ மாலடியாரிலும்‌, 
மனை - இடவாகுபெயராய்‌, மனைவியையுங்‌ குறிக்கும்‌. ராஜாங்கம்‌ மக்கள்‌ சற 
றம்‌ பொன்‌ மணி செல்‌ வாகனம்‌ அடிமை என்ற இவை - அஷ்டை சுவரியங்க 
ளாம்‌. இவற்றுள்‌, கூறியன போக மற்றவற்றை 
தனாற் குறித்தார்‌. நீதி - புதையல்‌; வட மொழி, (௭௪) 

15, சிந்தித்‌ துருகியுருகியெப்‌?பா துகின்‌ 2சவடியை 
வந்தித்திருப்பதோர்வாழ்வளித்தாய்மறைவேதனுக்குஞ்‌ 
சந்தித்‌ திடற்கெளிதோவிர்‌ தவா ழ்வுதழைக்குஞ்‌ செவ்வா 


ன க்‌ இப்பிறைமுடியோய்கருவாபுரியாள்பவனே, 


{ 


அலகற்ற செல்வம்‌ ' என்ற 


(இ-ள்‌.) தழைக்கும்‌ - செழித்துள்ள, செம்‌ வான்‌ - செவ்வானத்தை 
யுடைய, அந்தி - மாலைக்காலத்துத்‌ தொன்‌ றுநின்ற, பிறை - பிறைச்சர்‌ இரனை, 
முடியோய்‌ - சடைமுடியிலுடை யவனே ! கருவா புரி£ஆள்பவனே * திருக்கரு 
வைககர்க்குத்‌ தலைவனே !-௭ போதும்‌ - எக்காலத்திலும்‌, நின்‌ சேஅடியை . 
உனது சிவந்த திருவடிகளை, சி்தித்து - தியானித்த, உருகி ௨௬௫ - மனம்‌ 


72 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 


நெதிழ்க்துகரைர்‌ து, வந்தித்து இருப்பது - வணங்கியிருப்பதாகிய, ஒர்‌ வாழ்வு- 
ஒப்பற்ற வாழ்வை, அளித்தாய்‌ - (அடியேனுக்கு நீ) கொடுத்தருளினாய்‌; இந்த 
வாழ்வு - இந்தப்‌ பாக்கியமான இ, மறை வேதனுக்கும்‌ - (தனது நான்குழுகங்‌ 
களினாலும்‌ நான்கு) ' வேதங்களை எப்போதுங்‌ கூறிக்கொண்டிருக்கிற பிரம 
தேவனுக்கும்‌, சந்தித்‌ திட ற்கு-டைத்சற்கு, எளிதோ-சுலபமானதொன்றோ ? 
[மிகவும்‌ அருமையான தென்றபடி]; (எ - று.) 


அடியேனிடத்துக்‌ காரணமின்‌ றி யெழுந்த நின து பெருங்கருணையினால்‌ 
நின துதிருவடியை இடையீடின்றி எப்போதும்‌ த திக்கின்‌ ற பெருவாழ்வை 
எனக்கு அளித்தருளினாய்‌; இப்பேறு பிரமனுக்குங்‌ இிடைதீசற்கரியதாமென்‌ ற 
வாறு. வெபெருமான த திருவடியைச்‌ ௫ர்இத்து வணங்கு வாழ்பவரது பேற்‌ 
றுக்குப்‌ பிரமன துவாழ்வும்‌ நிகரன்றென்பனு, தொனிக்கும்‌. இவ்வாறு இற்‌ 
இலரிடத்தூமாத்திரம்‌ வெபெருமான்‌ காரணமின்றி அருள்புரியக்‌ காரணம்‌ - 
நிரஹங்காரராயிருப்ப தும்‌, மற்றோரிடத்தப்‌ புரியாததற்குக்காரணம்‌ - அவ்‌ 
வா றில்லாமையுமா மென்பர்‌, உருகி உருகி என்ற அடுக்கு - தொடர்சயோய்‌ 
எழுகின்ற அன்பின்பெருக்கைப்‌ புலப்படுத்தும்‌. (௭௫) 


16. பவக்கடல்விழ்ந்‌ துதடுமாறிவேறொருபற்றுமின்‌ றி 
யவததினினீந்தித்தளர்னெறதியனுக்கம்பியென த்‌ 
தவத்துறையவோர்தொழுந்தாள்காட்டிமுத்தித்தடம்கரைமேற்‌ 
அவக்கறவேற் றுவை யோகருவாபுரித்தூயவனே. 


(இ - ள்‌.) கருவாபுரி தூயவனே - திறாக்சருலையிலெழுர்தருளிய பரி 
சுத்தமூர்த்தியே !- பலம கடல்‌ - பிறவியாகிய சமுத்திரத்தில்‌, வீழ்க த - விழு 
ந்து, தீடமோறி -அலைச்து, வேறு ஒரு பற்றும்‌ இன்றி - வேறோராதாரமு மில்‌ 
லாமல்‌, அவத்தினில்‌ நீச்தி - வீணாக ரீர்தி [பயனில்லாமல்‌ உழைத்து], தளர்‌ 
இன்ற - சோர்வடைகின்ற, தியனுக்கு - தக்குணமுடைய எனக்கு, தவத்து 
உறைவோர்‌ தொழும்‌ தாள்‌ - தவஞ்செய்னெற முனிவர்கள்‌ வணங்குகன்ற 
(உனது) திருவடியை, அம்பி என - மரக்கலமாக, காட்டி - கொடுத்து, 
முதீதி தட கரை மேல்‌ - மோக்ஷமாகிய பெரிய அக்கரையில்‌, துவச்கு அற - 
(பிறவித்‌) தொடர்ச்சி யறும்படி, ஏற்றுவையோ - (என்னைக்‌) கரையேறச்‌ 
செய்வாயோ? (௭ - று,) 

கடலில்வீழந்தலர்‌ மரச்கலச்தின்‌௨உ தவியினாற்‌ கரைசேர்தல்போலப்‌ பிற 
வியில்வீழ்ச்த எனக்கு நினது இருவடியைத்‌ துணையாகச்‌ சச்து முத்தியிற்‌ 
சேர்ச்சவேண்டு மென்பதாம்‌. “(அறவாழியந்தணன் தாள்‌ சேர்க்தார்ச்சல்லாற்‌, 
பிறவாழிரீக்தலரிது,'' “' பிறவிப்பெருங்கடல்கீர்‌ துவர்£ீச்தா, ரிறைவனடிசேரா 
தார்‌ என்ற திருக்குறனாம்‌, :' பிடித்தேனபிறவிக்கடனீந்தப்‌ பெரியபுணையா 
வுனதடியை ?' என்ற பதிற்றப்பத்தந்தா தியும்‌ இங்கு ரோக்கத்தக்கன. கார 
ணகாரியத்தொடர்ச்சியாயக்‌ கரையின்‌ றி வருதலால்‌ பிறவி £ கடல்‌ ? எனவும்‌, 
சடவுளருளாற்‌ பிறப்பற்று முத்‌திபெறவேண்டுதலால்‌ அக்கடவுளது அடி 


திருக்கருவைக்கலித்‌ துறையந்தாதி. 79 


£ அம்பி? எனவும்‌ கூறப்பட்டன. தாளுக்கு ! தவத்‌ துறைவோர்‌ தொழும்‌ ' 
என்று அடைமொழி கொடுத்ததற்கு ஏற்ப, காற்றுமுதலியவற்றாற்‌ கவிழ்ந்து 
தனனை படைச்தவர்களை அலையவிடத்தச்க மற்றைப்புணைகளினும்‌ வேறுபாடு 
உடையதாக ௮ம்பியைச்‌ கருதுக. பிறவியைக்‌ கடலாசவும்‌, இறைவன அ திரு 
வடியை மரக்கலமாகவும்‌, மு,ச்தியை அக்கரையாகவும்‌ கூறியது - ழற்றுநவக 
வணி. இறைவனது திருவடிகளைத்‌: தியானியாமல்‌ இங்குச்‌ செய்கின்ற 
மற்றைததொழில்கள்யாவும்‌ பயன்‌ படாமலிருத்தலோடு பின்னுர்‌ தீமைக்சே 
காரணமா மென்பார்‌, ' அவத்தினில்நீர்‌ தித்‌ தளர்கின்ற இயன்‌ ” என்றார்‌.(௭௬) 
71. தூயபங்கேருகன்செவ்வாயுன து தரகபர்‌ தி 
பாயொலிப்பாற்கடலம்புபெய்துணிவன்பா தலங்கள்‌ 
சேயொளிமாமணிப்பொற்பணிப்பெட்டகந்தென்கருவை 
நாயகநின் புகழாசேயறிர்‌ துஈவிலுவசே. 


்‌ 

(இ-ள்‌,) தென்‌ கருவை நரயக - செற்குத்திசையின்கனுள்ள இருக்‌ 
கருவாபுரிக்குத்‌ தலைவனே !-- தூய பங்கேருகன்‌ - பரிசுத்தனுயெ தாமரை 
மலரில்தொன்‌ றிய பிரமன த, செம வாய்‌ - செந்நிறமான வாயானது, உனது - 
உன்னுடைய, துரக பந்தி - குதிரைச்சாலையாகும்‌ ; பாய்‌ ஒலி பாற்கடல்‌ - 
அலைவீசன்‌ ற ஒசையையுடைய திருப்பாற்கடலான து, அம்பு பெய்‌ தூணி - 
அம்பை வைத்துள்ள கூடாகும்‌ [ அம்பறாத்‌ தூணியாகும்‌]; வல்‌ பாதலங்கள்‌ - 
வலிய பாதாளலோசகங்கள்‌, சேய்‌ ஒளி மா மணி பொன்‌ பணி பெட்டகம்‌ - 
சிவந்த ஒளியுள்ள இறந்த மாணிக்கங்களிழைத்‌ துப்‌ பொன்னினாற்செய்த ஆபர 
ணங்க ஸிட்டுவைச்சின்ற பெட்டியாகும்‌; (இவ்வாறிறாப்பதனால்‌), நின்‌ புகழ்‌ - 
உனது £ர்த்தியை, ஆரே - எவர்தாம்‌, அறிந்து ஈவிலுவர்‌ - உள்ளபடி அறிச்து 
சொல்பவர்‌ 2 (௭ - று,) 

திரிபுரசங்காரகாலத் தில்‌ சிவபெருமானுக்கு நான்குவேசங்களும்‌ குதிரை 
களாதலால்‌ அவவேதங்கள்‌ பயிலுமிடமான பிரமனது வாயைச்‌ சிவபிரானது 
குதிரைச்சாலை யென்றும்‌, திருமால்‌ அம்பாதலால்‌ அப்பரமன்‌ பள்ளிகொள்‌ 
ளும்‌ பாற்கடலை அம்பறாத்‌ தூணி யென்றும்‌, மாணிச்கங்களைத்‌ தமதஉச்சியி 
லுடைய நாகங்கள்‌ ஆபரணங்களாதலால்‌ அவை வாழ்கின்ற பாதாளலோகத்‌ 
தை அபரணப்பெட்டியென்றும்‌ கூறினார்‌. இச்செய்யுளில்‌, (வேதங்களே குதி 
ரைகள்‌” என்பது முதலியனவாச இயல்பாகக்கூறவேண்டுவதை விட்டு வேறு 
வகையாகச்‌ கூறியத, பிறிதினவிற்சியணியாம்‌ ; இதனை, வடநூலார்‌ பர்யா 
யோச்தாலங்கார மென்பர்‌, அநாதியான வேதங்களே குதிரைக ளாகவும்‌, திரி 
மூர்த்திகளுள்‌ ஒருமூர்த்தியான திருமாலே அம்பாசவும்‌, தம்மைத்‌ தீண்டி 
னாரை இறக்கச்செய்ன்‌ ற கடுவிடமுடைய மாகங்களே ரத்நாபரணங்களாக 
வும்‌ அமையப்பெற்றதனால்‌, 'நின்புக ழாரே யறிச்து ஈவிலுவர்‌' என்றார்‌. 

தூய என்பதைச்‌ செவ்வாய்க்கும்‌ அடைமொழியாக்கலாம்‌, எ உனது ' 
என்பதை, அம்புபெய்‌ தூணி பொற்பணிப்பெட்டகம்‌ என்றவற்றோடும்‌ கூட்‌ 
டுக, பங்கேருஹம்‌ - சேற்றில்‌ முளைப்பது எனத்‌ தாமசைக்குக்‌ காரணவிடு 


14 திருக்கருவைக்கலித்‌துறையந்தாதி. 


குறி: அதில்‌ வாழ்பவன்‌ - பங்கேருசன்‌. தூணி - தூணீரம்‌ என்ற வடசொல்‌ 
லின்‌ சிதைவு. செம்மை 4 ஒளி சேயொளி, பெட்டசம்‌- பேடிகா: லட 


சொல்‌, இடப்பன்மைபற்நி, ! பாதலங்கள்‌ ? எனப்‌ பன்மையாக்‌ கூறினார்‌. () 


78, உவராழிவையத்திழிகுலத்தேவர்‌ துதித்தவருஞ்‌ 
சிவசாதனம்பெறிற்றேவர்‌ கண்‌ டீர்தென்கருவைப்பிரான 
அவர்வாய்மணிககைபங்கன்பொற்றாளைத்தொழா திருப்போ 
செவராயினுமற்றவ சேகுலத்‌ தினிழிரக்தவரே, 


(இ-ள்‌.) உவர்‌ அழி வையத்து - உப்புக்கடல்சூழ்ந்த நிலவுலகத்தில்‌, 
இழி குலத்து - தாழ்ந்த சாதியில்‌, வந்து உதிதீதவறாம்‌ - வர்‌. துபிறர்சவரும்‌, 
சிவசாதனம்‌ பெறின்‌ - (விபூதி ருத்‌ சொக்ங்களாகிய) செவெரின்னங்களைப்‌ பெற்‌ 
றிருப்பாழுனால்‌, /அவர்கள்‌,) தேவர்‌ கண்மர்‌ - தேவர்களேயாவர்‌ ; தவர்‌ வாய்‌ 
மணி ஈகை பங்கன்‌ - பவழம்போலச்‌ வெந்த வாயையும்‌ முத்துப்போன்ற 
[ வெண்ணிறமான | புன்‌சரிப்பையுமுடைய உமாதேவியை (த தனதுஇட)ப்‌ 
பக்கத்‌ திலுடையவனாயெ, தென்‌ கருவை பிரான்‌ - தென்கருவைச்‌ சிவபிரா 
னது, பொன்‌ தாளை - அழெயெ திருவடிகளை, தொழாது இருப்போர்‌ - வணங்‌ 
காமலிருப்பவர்‌, எவர்‌ ஆயினும்‌ - எவ்வளவு உயர்குலத்திற்‌ பிறந்தவராயினும்‌, 
அவரே - அவர்தாம்‌, குலத்தின்‌ இழிந்தவர்‌ - தாழந்தகுலத் திற்‌ பிற்தோராவார்‌. 


மிகவும்‌ இழிகுலத்திற்‌ பிறந்தவரும்‌ ிவசாதனத்தைப்‌ பெற்றமாத்திரத்‌ 
தில்‌ அதன மகிமையால்‌ தெவரைப்போல மேன்மைபெற்றவராவர்‌ ; எவ்வளவு 
உயர்குலத்திற்‌ பிறந்தவராயினும்‌ சவபெருமான அ இிருவடியை வணங்காதவர்‌ 
இழிகுலத்தவரேயாவ ரென்பதாம்‌. இதனால்‌, உயர்வுதாழ்வுகட்கு ஏஅ - பிறவி 
யன்று; சடவுளதுசம்பந்த மிருத்சலும்‌ இல்லாமையுமேயா மென்பக௫, 
பெறப்படும்‌, தேவர்‌ என்பது - நான்கு சாதிகட்குள்‌ உயர்க்தவராய்ப்‌ பூமி 
யில்‌ தேவர்சள்போல விளங்குதலால்‌ பூதேவரெனப்படுகின்ற அந்தணரைசக்‌ 
குறிக்கு மென்றலும்‌ பொருந்தும்‌. '£ பாதியாயழுகியகால்கையரேனும்‌ பழி 
தொழிலுமிழிகுலமும்படைத்தாரேனும்‌, ஆதியாயரவணையாயென்பராகி லவ 
ரன்றே யாம்வணங்குமடிகளாவார்‌, சாதியா லொழுக்கத்தான்‌ மிக்கோரே 
னுஞ்‌ சதுமறையால்‌ வேள்வியால்‌ சக்கோரேனும்‌, போதில்நான்‌ முகன்‌ 
பணியப்‌ பள்ளிகொள்வான்‌ பொன்னரங்கம்‌ போற்றாதார்‌ புலையர்தாமே 
என்ற வாய்பாடுபற்றி வந்தது, இச்செய்யுள்‌. 

கண்டீர்‌ - தேற்றம்‌; முன்னிலையசையுமாம்‌. துவர்வாய்‌ மணிககை - 
அன்மொழித்தொகைப்‌ பன்மொழித்தொடர்‌. எகாரங்கள்‌ - தேற்றப்பொரு 
ளன. உம்மைகள்‌ இரண்டனுள்‌, முதலது -1!இழிவு?றப்பும்‌, இரண்டாவது - 
உயர்வுசிறப்புமாம்‌. (௭௮) 


19. இழியும்பிறலிப்பகுழிக்கேவிழுக்தெய்த்தவென்மேற்‌ 
பொழியுங்கருணைவிழித்‌ இருப்பார்‌ வைபுரிந்தனை யேன்‌ 


திருக்கருவைக்கலித்துறையந்தாதி. அ. 


மொழியுங்கவலைமனமாச.றுத்‌ இன்பமூழ்கிமுத்தி 
வழியும்புகப்பெறுவேன்கருவாபுரிவாழ்பவனே, 

(இ- ள்‌.) கருவா புரி வாழ்பவனே - திருக்கருவைரகரில்‌ டித்தியவாசஞ்‌ 
செய்பவனே! இழியும்‌ பிறவி படகுழிக்கு - (பல்வசைக்குற்றங்கட்கு இடமா 
யிருத்தல்பற்றித்‌) தாழ்ச்சியடைதற்குக்‌ காரணமான பிறப்பாகயெ படுகுழியில்‌, 
விழுர்து எய்த்த - விழுந்து [பலதரம்பிறந்ததனால்‌] இளைத்‌ துப்போன, என்‌ 
மேல்‌], கருணே பொழியும்‌ விழி திரு பார்வை - கருணைமழையைச்சொரி 
கின்ற உன துதிருக்கண்களின்‌ சிறந்தகடாக்ஷத்தை, புரிக்தனை ஏல்‌ - வைப்பா 
யானால்‌,--மொழியும்‌ - சொல்லப்படுகின்ற, கவலை - துன்பங்களையுடைய, 
மனம்‌ மாச - (எனது) மனத்திலுள்ள களங்கத்தை, அறுத்து - போக்கு, இன்‌ 
பம்‌ ரூழ்‌9 - ஆனந்தக்கடலில்‌ முழுக, முத்தி வழியும்‌ புக பெறுவேன்‌ - மோக 
மார்ச்சத்திலும்‌ செல்லும்‌ பாக்கியத்தை யுடையவனாவேன்‌, (யான்‌); (எ- று.) 

உனது திருவருள்கோக்கம்‌ என்மீது பதியுமாயின்‌, அதன்பயனால்‌ பிற 
வித்‌ துன்பங்களெல்லாம்‌ அற்றப்‌ பேராரர்தப்பெருவாழ்வு பெறுவே னென்ப 
தாம்‌. படுகுழி - யானைமுதலிய விலங்குகளை அகப்படுத்தும்‌ குழி. படுகுழிக்கு 
விழுந்து ௪ படுகுழியில்‌ விழுச்‌ து: வேற்றுமைமயக்கம்‌. ஏகாரம்‌ - இசைநிறை. 
மூழ்‌ என்னும்‌ வினையினாற்றலால்‌, இன்பம்‌ கடல்‌ எனப்பட்டது.  புரிக்த 
னையே? என்றும்‌ பாடம்‌ உண்டு, (௭௧) 

50. வாழ்விப்பர்தம்மைமறவா தவரைமறந்‌ தவரை 
வீ ழ்விப்பா தீயநாகத்‌ துளேயெலுமெய்ம்மையெண்ணிச்‌ 
சூழ்வித்தகொன்றைமுடிக்களவீ சர்‌ தணையடிக்கீழ்‌ 
தாழ்விக்குஞ்செஞ்சடையாசல்ல?ராமுத்‌ திசார்பவ'8ர, 

(இ-ள்‌.) * (வெபிரானார்‌),-—தம்மை மறவாதவரை - தம்மை மறவாமல்‌ 
எப்போதும்‌ தியானிப்பவரை, வாழ்விப்பர்‌ - முத்திவாழ்வு பெறச்செய்வர்‌ ; 
மறந்தவரை - (தம்மைச்‌ தியானியாமல்‌) மறக்து வாளாலிருப்பவரை, திய 
ஈரகத்துளே - கொடியசரகத்தில்‌, வீழவிப்பர்‌ - விழச்செய்வர்‌', எனும்‌ - என்‌ 
இன்‌ ற, மெய்ம்மை - இவ்வுண்மையை, எண்ணி - ஆலோசித்த, கொன்றை 
சூழ்வித்த - கொன்றைமலர்மாலையைச்‌ சுற்றிலுமணிர்த, முடி - சடைமுடி. 
யையுடைய, சளவு ஈசர்‌ - திருச்சளாவின்‌£ ழெழுந்தருளிய திருக்கருவைச்‌ 
சிெெபிரான இ, துணை அடிக்கழ்‌- இரண்டு திருவடி களிலே, தாழவிக்கும்‌-வணக்கு 
இன்ற, செம்‌ சடையார்‌ அல்லரோ - செர்நிறச்சடைமுடியையுடைய தபோ 
தனரல்லவோ, முத்தி சார்பவர்‌ - மோக்த்தையடைபவராவா ; (எ - று.) 

வெபெருமானை மறவாமல்‌ தியானித்தவர்க்கு ஈற்க தியும்‌, மறந்து தியானி 
யாமல்‌ வீண்பொழுதுபோக்குபவர்ச்குத்‌ திக்கதியும்‌ உண்டாகு மென்பது, 
தூல்கனில்‌ தேர்ந்த உண்மையானபொருள்‌ ; இவ்வுண்மையையுணர்க்து வெ 
பெருமானது திருவடியை வணங்கினவர்க்கே முத்தி சித்திக்கு மென்பதாம்‌, 
தியரகம - அச்கினியையுடைய சப்தகும்பம்‌ கும்பீபாகம்‌ முதலியன. செஞ்‌ 
சடையார்‌ என்றது - விசதா.நுஷ்டாஈமுடையவ ரென்றமாத்திரமாய்ரின்றது. 


76 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 


81. முத்திக்கொருவித்‌துமோகாடலிக்குமுழங்குசெந்தி 
சித்தக்கவலைப்பிணிக்கோரமருர்‌ துசிவதவஞ்சேர்‌ 
புத்‌ தக்கொடிக்குப்படருக்கொழுகொம்புபோலுங்கண்டீர்‌ 
அத்திப்பணியணியுங்கள வீ சர்‌ தணையடியே. 


(இ-ள்‌.) துத்தி - படப்புள்ளிகளையுடைய, பணி - பாம்புகளை, அணி 
யும்‌- ஆபரணமாக அணிந்துள்ள, களவீசர்‌ - திருக்கருவைச்‌ சிவபிரான ௪, 
அணை அடி. - உபயபாதங்கள்‌,-— முத்திக்கு - மோக்மாகயெ நற்பயனை விளைத்‌ 
தீற்கு, ஒரு வித்து (போலும்‌) - ஒப்பற்ற விதையாகும்‌ ; மோகம்‌ அடவிக்கு - 
அவிச்சையாகிய சாட்டை எரித்தழித்தற்கு, முழங்கு செர்‌ (போலும்‌) - ஒலித்‌ 
அக்கொண்டிஎரினெற சிவந்தகாட்டுத்தியாகும்‌; சித்தம்‌ கவலை பிணிக்கு 5 
மனக்கவலையாகிய கோயைத்‌ தீர்த்தற்கு, ஓர்‌ மருந்து (போலும்‌) - ஒப்பற்ற 
மருந்தாகும்‌) வெ தவம்‌ சேர்‌ புத்தி கொடிக்கு - வெத்தியானம்‌ அறாத அறி 
வாகிய கொடிக்கு, படரும்‌ கொழுகொம்பு போலும்‌ - படர்ந்து ஏறுதற்கு 
உரிய கொழுகொம்பாகும்‌ ; (௭ - று. கண்டீர்‌ - முன்னிலையசை ; தேற்றமு 
மாம்‌ ; (இதனை) அறிவி செனினுமாம்‌. 

சிவபிரானது இருவடிகள்‌ தம்மைத்தியானிக்கின்ற அடியார்கட்கு, சிவ 
சாதனங்களை மென்மேலும்‌ வளர்த்து, மனக்கவலையை மாற்றி, ௮விச்சையை 
அடியோடுதொலைத்‌ அ, முத்திப்பயனைக்‌ கைகூட்டுவிக்கு மென்பதாம்‌. முதி 
திக்குக்காரணமாதலால்‌ ' முத்திக்குவித்து ” என்றும்‌, அவிச்சைத்தொகுதியை 
அறத்தொலைத்தலால்‌ “£மோகாடவிக்குச்செந்தி? என்றும்‌, பீடிக்கின்ற மனக்கவ 
லையைமாற்றுதலால்‌, 'கவலைப்பிணிக்குமருர்‌ து” என்றும்‌, சிவபக்‌ தியை மேன்‌ 
மேலும்‌ தழைத்‌. தவளரச்செய்தலால்‌ “ சிவதவஞ்சேர்புத்திக்கொடிக்குப்‌ பட 
ருங்கொழுகொம்பு ' என்றுங்‌ கூறினார்‌ ; உநவகவணியை அங்கமாகக்கொண்டு 
வந்த உவமையணி. :: முத்திக்குவித்‌ தனடியார்கள்‌சி்தைமுளரிக்கருக்கன்‌ 
மொழியெண்‌, சித்திக்குமூலக்‌ தவயோகிகட்குத்தெளிகன்னலூ அமயிர் தம்‌, 
பத்திக்குறித்தமருள்‌ லீசுகொண்டல்‌ களவீ சனெங்கள்பரம, னத்திக்குமுன்னம்‌ 
வரமேயளித்தகருவேசனம்பொனடியே”! என்றார்‌,பதிற்றுப்பத்தந்தா இயிலும்‌. 

 பத்திக்கொடிக்கு என்றும்‌ பாடம்‌. மோஹாடவீ - திர்க்கசந்திபெற்ற 
லடமொழிச்தொடர்‌. வெதவம்‌  சிவதபஸ்‌. (௮௧) 

82. தஅணேக்கோலவாசிகைவேணியிற்சாத்தித்‌ துலல்கு இரு 
மணக்கோலத்தோடிமவான்டகளோடுமழவிடைமே 
லிணர்க்கோலச்சோலைக்கரு2வசவென்‌ முனெழுந்தருளக்‌ 
கணக்கொகணக்கல்லவாவறியேனுன கருத தனைய. 

(இ - ள்‌.) இணர்‌ கோலம்‌ சோலை கருவாஈச - பூக்கொத்துகீகளால்‌ 
அழகுபெற்ற சோலைகள்‌ சூழ்ந்த இருக்கருவைச்‌ வெபிரானே [துணை - 
(சனக்குத்‌ தானே) ஒப்பான [வேறுஉவமைபெரா த], கொலம்‌ - அழகிய, வாடி 
கை - மஒர்மாலையை, வேணியில்‌ சாத்தி - சடைமுடியில்‌ தரித்து, இமவான்‌ 


திருக்கருவைக்கலித்துறையர்தாதி. 11 


மகளோடு - இமயமலையரசன்‌ புத்‌ திரியாயெ உமாதேவியோடுங்கூடி, துலங்கு- 
விளங்குகின்ற, தருமணக்சோலத்தோடு - இருமணக்கோலங்சொண்டு,---மழ 
விடைமேல்‌ - இளமைபொருட்திய விருஷபவாசனத்தின்மிது (ஏறி), என்‌ 
முன்‌ எழுந்தருள - எனது கண்ணுக்கு எதிரில்‌ எழுந்தருளிக்‌ காட்சகொடு 
க்க, கணக்கோ - (உனக்குத்‌) இருவுள்ளமுண்டோ 2 கணக்கு அல்லவோ - 
திருவுள்ளமில்லையோ'? உன்‌ கருத்தினை - உனது திறாவுள்ளக்கருத்தை, 
அறியேன்‌ - (யான்‌) இன்னதென்று அறியேன்‌) (எ - று.) 
இருமணக்கோலச்தோடு விருஷபாரூடராய்ச்‌ சேவைசாதிச்கவேண்டு 
மென்று சவெபெருமானை வேண்டியபடி. இமவான்‌ ௫ ஹிமவாட்‌: பனியை 
யுடையது என்பதுபற்றிய பெயர்‌ ; இங்கு, இச்சொல்‌ - அம்மலையரசனைக்‌ 
குறிக்கும்‌. எண்ணுதல்‌ என்பது - தியானித்தல்‌ கணக்கெண்ணுதல்‌ என்னும்‌ 
இருபொருளிலும்‌ வருதல்போல, கணக்கு என்ற சொல்லும்‌ அவ்லிருபொரு 
ளிலும்‌ வரும்‌ : இது - “கண்‌ என்னும்‌ வடமொழிமுதனிலையடியாப்‌ பிறந்து 
(கு'விகுதிபெற்ற தொழிற்பெயர்பொலும்‌. (௮௨) 
89, உன்கருத்தேதென்றறியேன்கருவையினுத்தமனே 
மின்கருக்குஞ்சடையும்பிறைக்‌ றே றும்விழிமலரும்‌ 
பொன்கருக்குங்கொன்றைமாலிகைமார்புநின்பொற்கழலு 
மென்‌ கருத்தூடுவைத்தெப்போ அம்வர்‌ தித்‌ திறைஞ்சு வனே, 


(இ - ள்‌.) கருலையின்‌ உத்தமனே - இருக்கருவையி லெழுந்தறாளிய 
சிறந்தகடவுளே !_ ரின்‌ - உனது, மின்‌ கருக்கும்‌ சடையும்‌ - (யிக்கவொளி 
யுள்ள) மின்னலையும்‌ கருமிறமுடையதாசகச்செய்கின்ற [மின்னலினும்‌ யீகச்‌ 
சிவந்த] சடைமுடி யையும்‌, பிறை இற்றும்‌ - (அதன் மிது அணிர்த) இற்‌. றுவடிவ 
மான இளம்பிழைச்சர்திரனையும்‌, விழி மலரும்‌ - தாமரைமலர்போன்ற திருக்‌ 
கண்களையும்‌, பொன்‌ கருக்கும்‌ கொன்றை மாலிகை மார்பும்‌ - பொன்னின்‌ 
நிறத்தையும்‌ கருநிழமுடையதாச்குசன்ற [பொன்னினும்‌ யிக்குவிளங்கு 
இன்ற) கொன்றைமலர்மாலையை யணிந்த திருமார்பையும்‌, பொன்‌ கழலும்‌ - 
பொன்னாலாகிய வீரச்கழலை யணிந்த இருவடிகளையும்‌, எப்போதும்‌ என்‌ 
சருத்தூடு வைத்து -எப்பொழுதும்‌ எனது மனத்திற்‌ கொண்டு, வந்தித்து 
இறைஞ்சுவன்‌ - வணங்கி வழிபடுவேன்‌, (யான); உன்‌ கருத்து ஏது என்று 
அறியேன்‌ - உனதுதிறாவுள்ளக்கருத்து (என்விஷயத்தில்‌) இன்னதென்று 
அறியேன்‌ ; (எ- று.) 

நான்‌ உனது திருவுருவத்தை எப்போதும்‌ மனத்திற்கொண்டு தியா 
னித்தலையே கடலமயாகக்கொண்டுள்ளேன்‌; உனக்குக்‌ கடமையாகிய நற்‌ 
கதி யளிக்குந்திறத்தில்‌ நீ யாதுசெய்வாயோ ? என்பதாம்‌. ஆதலால்‌, நீ நற்கதி 
யருளவேண்டு மென்பது கருத்து. கழல்‌ - திருவடிக்கு, தானியாருபெயர்‌. 


84. இறையவனேயெனக்குன்ன டிபோற்றவியல்பளித்த 


மறையவனேயென் மன த்தவனேவடிவார்க்தகண்டக்‌ * 


18 திருக்கருவைக்கலித்‌ துறையந்தாதி. 


கறையவனேதென்கருவேசனேசடைக்காடணிந்த 
பிறையவனேயடியேன்பிறவாவண்ணம்பேறருளே. 


(இ - ள்‌.) இறையவனே - (எப்பொருள்கட்கும்‌) தலைவனே ! உன்‌ அடி 
போற்ற எனக்கு இயல்பு அளித்த மறையவனே-உன து திருவடிகளை வணங்கு 
மாறு (எனக்கு) நற்குணத்தை ஈந்தருளிய வேதஸ்வரூபியே ! என்‌ மனத்த 
வனே - எனது மனத்தி லெழுக்தருளியிருப்பவனே ! வடிவு ஆர்ந்த கண்டம்‌ 
கறையவனே - அழகுறிறைந்த திருக்கழுத்தில்‌ (விஷமுண்டதனாற்‌) கறுத்த 
திருநிறமுடையவனே ! சடை காடு அணித்த பிறையவனே - சடைமுடியிற்‌ 
பிறைச்சட்திரனை யணிந்தவனே ! தென்‌ கருவேசனே - தெற்கின்சண்‌உள்ள 
இருக்கருவைககர்க்குச்‌ தலைவனே !-அடியேன்‌ பிறவாவண்ணம்‌ - அடியேன்‌ 
மிண்டும்‌ பிறப்பெடுக்காதபடி, பேறு அருள்‌ - முத்திப்பேற்றை அருள்வாயாக, 

'வரில்ர்ச்சசண்டச்சழையவனே' என்ற பாடத்துக்கு வரி - இரேகை 
கள்‌, வார்ந்த - நீண்டமைந்த, கண்டக்கறையவனே ! என்க. மறையவனே - 
அ௮ர்சணனே எனினுமாம்‌, (௮௪) 

85. அருவிப்புனலிற்குமிழியிற்றோன்‌ றியழிந்தனனயான்‌ 
கருவைப்பாமன்கவிஞனுக்காக்கமலாலயத்‌ திற 
பரவைக்கிரவிற்றிருத்தூ தசென்றபதம்படவத்‌ 
தெருகிற்கிறுதுகளாய்க்டெர்தேனில்லை தீவினை யே. 


(இ - ள்‌.) கருவை பரமன்‌ - திருச்கருவையிலெழுக்தருளிய பரம்பொரு 
ளாகிய சிவபெருமான்‌, கவிஞனுக்கு ஆ - பாடல்தொண்டுசெய்யுஞ்‌ சுக்தர 
மூர்த்திராயனார்க்காக, கமலாலயத்தில்‌ - இருவாரூறில்‌, பரவைக்கு - பரவையா 
ரிடத்தில்‌, இரவில்‌ - இராப்பொழுதில்‌, திரு தூது சென்ற - தூதுசென்றரு 
ளிய, பதம்‌ - இருவடிகள்‌, பட - (என்மீது) படும்படி, ௮ தெருவில்‌ - அத்‌ 
இருவாரூர்த்தெருவில்‌, று துகள்‌ ஆய்‌ - சிறுபுழு தியாய்‌, கடந்தேன்‌ இல்லை - 
கிடச்சப்பெற்றிலேன்‌ ; (அதலால்‌), அருவி புனலில்‌ - ஆற்றுரீர்ப்பெருக்கில்‌ 
தோன்‌ றுகன்ற, குயிழியின்‌ - மொக்குள்போல, யான்‌-—, தொன்றி - பலபிறப்‌ 
பெடுத்து, அழிர்தனன்‌ - (இதுவரையிலும்‌) இறந்தொழிக்தேன்‌ ; (இவ்வாறு 
கேர்தற்குக்‌ காரணம்‌), தீவினையே - (யான்‌ முற்பிறப்பிற்‌ செய்த) பெரும்‌ 
பாவமேயாகும்‌ ; (௭ - று,) 

திருவாரூர்தீதெருவில்‌ பரவையார்வீட்டிற்குச்‌ சிவபிரான்‌ சுர்தாமூர்தீதி 
நாயனாரது தூதராகச்‌ சென்றபோது ௮வரதுதிருவடி தீண்டுமாறு புழுதியாக 
வாவது எனக்கு ஜந்மம்ரெ்ட்திருக்குமாயின்‌, அத்திருவடி திண்டப்பெறுதலால்‌ 
பிறப்பிற்குச்‌ காரணமாகிய தீவினையெல்லாம்‌ தீர்ந்து முத்திபெற்றிறாப்பேன ; 
அவ்வாறு பெருமையால்‌, பிறது இறம்‌ துஉழலவேண்டுவதாயிற்று ; இதுவும்‌ 
எனது தீவினையே யென்பதாம்‌. சிவபிரானது திருவடி தீண்டப்பெற்றாக்கு 
மீண்டும்‌ பிறவீரேோராது முத்திகிடைத்தல்‌ திண்ணமா மென்க. உலசத்தில்‌ 
பெயர்‌ வழங்குமாமுள்ள ஒவ்வொருபொருட்கும்‌ உயிருண்டென்பத வேதாக்தி 


திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 79 


களின்கொள்கை யாதலால்‌, “சிறுதுகளாய்க்‌ டெர்சேனில்லை' என்றார்‌, இச்‌ 
செய்யுளில்‌ தமக்குப்‌ பிறப்புஇறப்புக்கள்‌ தீர்ந்திடா திறாத்தல்பற்றி, வெபெரு 
மான்‌ தூ துசென்றபோது அவரது திருவடி திண்டப்பெற்றிலாமையை அறு 
மிதீதலால்‌, அநுமாநாலங்காரம்‌. “ புலேயாம்பிறவிபிறக்தென்செய்தோம்‌ 
பொன்னிபொன்கொழிக்கும்‌, அலையார்‌ திருவரங்க த்தெம்பிரா னமதன்னை 
யொர்‌, தொலையாதகானங்கடக்தவந்காள்‌ தடந்தோறும்‌ புல்லாய்ச்‌, சிலை 
யாய்ச்‌ இடந்திலமே நெஞ்சமே கழல்‌ இண்டுகைக்கே '' 
ஒருசார்‌ ஒற்றியது, இச்செய்யுள்‌. 


கவிஞன்‌ - சவிபாடுபவன்‌ ; ஞ்‌ - பெயரிடைநிலை. பரமன்‌ - யாவரினும்‌ 


என்ற வாய்பாட்டை 


உயர்ந்தவன்‌. பரவைச்கு-- பரவையினிடத்தில்‌ : உருபுமயக்கம்‌. கமலாலயம்‌ - 
திருவாரூர்க்கு வழங்கும்‌ பெயர்களூ ளொன்று : இது - அவ்வூர்த் நர்ச்தச்தின்‌ 
பெயர்‌ திருப்ப திக்கு ஆனதோர்‌ இலக்கணை, இது - சோழநாட்டுச்‌ வெசலங்‌ 
களுள்‌ ஒன்று, இருமசள்‌ வெபிரான து திருவடிகளை வணங்கி எலலாச்செல்‌ 
வதீசையும்‌ எக்காலத்தும்‌ அழிவில்லாத மாங்கலியத்தையும்‌ தான்பெறுமாறு 
ெப்பாக தீ தவஞ்செய்து வரம்பெற்ற தலம்‌, மநு$திகண்டசோழமசாராசனைப்‌ 
பசுவாசச்சென்று சோதித்த தலம்‌ ; தன்னிற்பிறந்தவர்க்கு முத்திகொடுக்குர்‌ 
தலம்‌. இதிலுள்ள சிவபெருமான்‌ திருகாமம்‌-தியாகராசர்‌, புற்றிடங்கொண்டார்‌: 
அம்பிகை - அல்லியங்கோதை. தீர்த்தம்‌ - கமலாலயம்‌ முதலிய பலதர்த்தங்‌ 
கள்‌. விருக்ஷம்‌ - பாதிரி, 


கவிஒனுக்காத்‌ தாதுசேன்றகதை:--சுந்தரகுர்ச்‌ தாயனார்‌ திருவொற்றி 
பூரிலே சங்கிலியாரை மணஞ்செய்‌ தகொண்டு லெநாள்‌ வாழ்ந்திருந்து பின்பு 
இருவாரூர்க்குச்‌ செல்லவிரும்பி அங்குச்சென்‌ றபோ து, சங்கிலியாரை மணஞ்‌ 
செய்துகொண்ட சங்கதியைக்‌ கேள்வியுற்று மிகவுங்கோபங்கொண்டிருந்க 
அவர தமுதன்மனைவியராயெபரவையார்‌, நாயனார்சம்மிடதீ தவருதற்கு உடன்‌ 
படாமல்‌ * வந்தால்‌ ப்ராணத்யாகம்‌ பண்ணுவேன்‌ £ என்று சொல்ல, அதனை 
யறிந்த சுந்தரமூர்த்தி பரமவெனை தீ இயானித்து 'பரவையாரதஊடலைத்‌ திர்க்‌ 
கத்‌ தூ தசென்றருளவேண்டும்‌ என்று பிரார்த்திக்க, வெபெருமான்‌ சிவார்ச்‌ 
: சனைசெய்னெ றஓர்‌ ஆதிசைவர தவடிவங்கொண்டும்‌ தாமாந்தன்மையறிதற்கு 
ஏற்ற கோலத்தோடும்‌ அர்த்தராத்திரியில்‌ இருமுறை தூதுடந்துசென்று 
பரலையார்க்குச்‌ சமாசானஞ்சொல்லி அவள்கொண்டகோபத்தை ஆற்று 
விக்க, பின்பு நாயனார்‌ பரவையாரது வீட்டிற்குச்‌ செல்ல, பிறகு இருவரும்‌ 
முன்போலவே அர்யோர்யமாக வாழ்ட்திருந்தன ரென்பதாம்‌. இவ்வரலாற்றி 
னால்‌, கடவுள்‌ அடியவர்க்கு எளியவ ரென்ப தும்‌, போக மோக்ங்க ளிரண்டை 
யும்‌ கொடுத்தருள்‌ இன்‌ றவ ரென்பதும்‌ பெறப்படும்‌, (௮௫) 
80. திவினைசெய்துசிவதவக்கைவிட்டுச்சில்பகலிற்‌ 

சாவினைமேற்கொள் சழக்னெரேதண்டமிழ்க்கருவைச்‌ 

கோவினைநாவினிற்கொண்டேத்திச்செம்பொற்குரைகழலிற்‌ 

பூலினையிட்டிறைஞ்்‌சீரென்கொ லாமுங்கள்‌ புல்லறிவே. , 


80 திருக்கருவைக்கலித்‌ துறையந்தாதி, 


(இ-ஃன்‌.) திவினை செய்து - பாவச்செயல்களைச்‌ செய்து, வெ தவம்‌ 
கைவிட்டு - வெபிரானைக்குறித்துத்‌ தியானஞ்செய்வதை அடியோடுவிட்டு, 
சில்‌ பகலில்‌ - இன்னுஞ்‌ லெநாள்கட்குள்‌, சாவினை மேற்கொள்‌ - இறக்தொழி 
தீலை மேற்கொள்ளுகின்‌.ற, சழக்கெரே - குற்றமுடையவரே !_தண்‌ தமிழ்‌ 
கருவை கோவினை - குளிர்க்த [ இனிய] சமிழ்ப்பாஷை வழங்குகன்ற இருக்‌ 
கருலையி லெழுக்தருளிய வெபிரானை, மாவினில்‌ கொண்டு ஏத்தி - ஈாவிற்‌ 
கொண்டு அதித்து, செம்‌ பொன்‌ குரை கழலில்‌ - சிவந்த பொன்மயமாகய 
வீரக்கழலையணிந்த (அவரது) இருவடிகளின்மீது, பூவினை இட்டு - மலர்களை 
யிட்டுஅருச்சித்‌ த, இறைஞ்சர்‌ - வணங்கமாட்டீர்‌ ; உங்கள்‌ புல்‌ அறிவு - உங்‌ 
களது அற்பபுத்தி, என்னம்‌ - (இருர்தவாறு) என்னே ! (௭ - று.)--கொல்‌ - 
அசைநிலை, 

பெறுதற்குஅரிய மனிதப்பிறவியை யெடுச்தும்‌, திரிசரணங்களினாலும்‌ 
சிவபெருமானை வழிபட்டு ஈற்சதிபெறாமல்‌ மேன்மேலும்‌ திவினைகளையே 
செய்து மிகவிரைவில்‌ அழிர்தொழிகன்ற திக்குணமுடையோரது புல்லறி 
வாண்மையை இசழ்ர்துகூறியவாறு. இவ்வாறுகூறியது, இறப்புவருதற்கு 
முன்னே திக்குணத்தைவிட்டு நற்கதிபெறும்‌ உபாயத்தை நாடவேண்டுமென்‌ 
அ குறிப்பித்தற்கு- (௮௬) 

87. புலலியர்தியபுணர்ப்பினராவுரிபோர்த்‌ துவரும்‌ 
வல்லியமென்ன ததவமிழைப்போர்புரிவஞ்சகத்தா 
லெல்லையிறுன்பக்கடலமுச்‌ தாமலெடுத்தருள்வாய்‌ 
மெல்லியல்பாக தமிழ்க்கருவாபுரிவித்தகனே, 

(இ-ள்‌.) மெல்‌ இயல்‌ பாக - மெல்லியதன்‌ மையையுடைய உமாதேவி 
யை இடப்பக்கத்திலுடையவனே ! தமிழ்‌ கருவா புரி வித்தகனே - செக்‌ 
தமிழ்வழங்குன்‌ ற திருச்கருவைஈசரி லெழுந்தருளிய ஞானஸ்வரூபியே !_ 
ஆ உரி போர்த்து வரும்‌ வல்லியம்‌ என்ன - பசுவின்தோலைப்‌ போர்த்துக்‌ 
கொண்டுவருகற புலியைப்போல, புல்லியர்‌ - அற்பகுணமுடையவரும்‌, தீய 
புணர்ப்பினர்‌ - கொடிய நினைவுள்ளவரு மாதி, தவம்‌ இழைப்போர்‌ - தவ 
வேஷத்தை மேற்கொண்டிருக்கும்‌ வஞ்சகர்கள்‌, புரி - செய்ன்ற, வஞ்சசத்‌ 
தால்‌ . வஞ்சனையினால்‌, எல்லை இல்‌ துன்பம்‌ கடல்‌ அழுந்தாமல்‌ - அளவில்லாத 
அன்பக்கடலில்‌ ட்‌ எடுத்து அருவா (அடியேனை) மீட்‌ 
டுக்‌ காத்தருள்வாய்‌) (௭- று.) 

இக்குணமும்‌ கெடுநினைவுமுடைய வெளிவேடம்‌ பூண்டவரது வஞ்சனை 
க்கு வசப்பட்டுத்‌ துன்பமடையாதபடி அடியேனைப்‌ பாதுகாத்தருளவேண்டு 
மென்று வேண்டியவாறு. மனத்தைச்‌ தம்வழிப்படுத்‌ தும்‌ வலிமை யில்லா 
இருக்சையிலும்‌ யாவரும்‌ தம்மைகம்புமாறு மனத்தைத்‌ தம்வழிப்படுத்தும்‌ 
வலிமைமையுடைய முணிவர்களின்‌ வேஷச்தைப்‌ பூண்டு தியவழியில்‌ ஈடக்‌ 
இன்ற வஞ்சகர்க்கு, பிறபிராணிகள்‌ தன தவல்லுறாவத்தைக்கண்‌ட வெருண்டு 
ஓடிவிடாதிருத்தற்பொருட்டெ பசுவின்தோலைப்‌ போர்த்துக்சொண்டிருந்து 


திருக்கருவைக்கலித்‌ துறையந்தாதி. 81 


அருகே பிராணிசள்வரும்போது அவற்றின்மேற்‌ பாய்செ.ற புலியை உவமை 
கூறினார்‌; உவமையணி. மேல்தோற்றத்தில்‌ சாதுவாயிருந்து செயலில்‌ 
கொடுமையையுடைய தன்மையில்‌ உவமை : “பார்வைக்குப்‌ பச, பாய்க்தாற்‌ 
புலி! என்பது, பழமொழி. * வலியில்கிலைமையான்‌ வல்ஓருவம்‌ பெற்றம்‌, புலி 
யின்தொல்‌ போர்த்து மேய்ந்தற்று ? என்று இவ்வுவமையைச்‌ இருவள்ளுவர்‌ 
மாற்றிக்கூறியுள்ளார்‌. £ ஆவுரிபோர்த்துவரும்‌ வல்லியமென்னத்‌ தவறிழைப்‌ 
போர்‌” என்ற பாடத்துக்கு - தவவேடமுடையவரரய்‌ மறைக்தொழுகிக்‌ 
கொடுஞ்செயலைச்‌ செய்யுக்‌ தீயவர்‌ என்று பொருள்‌ காண்க. மெல்லியல்‌ - 
பண்புத்தொகையன் மொழி. (௮௭) 
58. தகனம்படுத்‌ இப்பசாண்டகூடமுஞ்சாம்பர்செய்்‌ து 

ககனம்பதத்தினின்றாடம்பிரானைக்கமலமன்ன 

முகமைர்‌ துடையகருவா புரியின் முதல்வனையா ப 

னகரறைர்திராப்பகலேத்‌ இடுவேனெஞ்சழுக்கறவே, 

(இ-ள்‌.) (யாவும்‌ அழியும்‌ சர்வசங்காரகாலத்தில்‌), தகனம்‌ படுத்தி - 
(உலகத்துப்பொருள்களையெல்லாம்‌) எரிந்தழியச்செய்து, பகிர்‌ அண்ட கூட 
மும்‌ சாம்பர்‌ செய்து - அண்டகூடத்தினுடைய உள்ளிட,ச்தையும்‌ வெளியிட தத்‌ 
தையும்‌ சாம்பலாக்டி, ககனம்‌ நின்று - ஆகாயத்தில்‌ நின்றுகொண்டு, பதத்தில்‌ 
ஆடும்‌ - கால்களால்‌ நர்த்தனஞ்‌ செய்கின்ற, பிரானை - பிரபுவும்‌,--கமலம்‌ 
அன்ன முகம்‌ ந்து உடைய - செந்தாமரைமலர்போன்ற 896 துமுகங்களையு 
டைய, கருவாபுரியின்‌ முதல்வனை - திருக்கருவைககர்ச்குத்‌ தலைவனு மாகிய 
ெெபிரானை, யான்‌ - மான்‌, அகம்‌ நைந்து - மனமுருக, இரா பகல்‌ - இரவி 
லும்‌ பகலிலும்‌, பெஞ்சு அழுக்கு அற - (எனத) மனத்திலுள்ள களங்கம்‌ நீங்‌ 
கும்படி, ஏதீதிடுவேன்‌ - அதிப்பேன்‌ ; (எ - று.) 

சர்வசங்காரமூர்த்தியாய்த்‌ திருடனஞ்செய்கின்ற ரவெபிரானை என்‌ 
மனத்திலுள்ள அவிச்சை நீங்கும்படி. ௮ஈவரதமும்‌ நெஞ்டிற்கொண்டு துதிப்பே 
னென்பதாம்‌, ப௫ரண்டமும்‌ சாம்பர்செய்து என்ற இறந்தது தழுவிய எச்ச 
வும்மையால்‌, அ௮ண்டகூடத்தின்‌ வெளிப்புறத்தையேயனறி உட்புறத்தையும்‌ 
சாம்பர்செய்தமை பெறப்படும்‌, ககனம்‌ பதத்தில்‌ நின்றாடும்‌ பிரான்‌ என்ப 
தற்கு-ஆகாயமாகய தானத்தில்‌ நின்றுகொண்டு ஈடனஞ்செய்கின்‌ ற சிவபிரான்‌ 
என்று உரைப்பினுமாம்‌, சிவபிரானது 8ந்துமுகங்கள்‌ - ஸத்யோஜாதம்‌ வாம 
தேவம்‌ அகோரம்‌ தத்புருஷம்‌ ஈசாகம்‌ என்பன, (௮௮) 

89), ௮ழமுக்கற்றகெஞ்சிலும்‌பொன்னம்பலத்துமமர்ந தநின்ற 
முழுக்கற்றையஞ்சடிலக்களவிசனைமுன்னியன்பு 
பழுக்கததிருத்தொண்டுசெய்யார்கள்காலபடர்நரகுக்‌ 
இழுக்கக்கமுத்திற்கபிறிடும்போ அமற்றென்செய்வரே, 

(இ-ள்‌.) அழுக்கு அற்ற நெஞ்சிலும்‌ - சளங்கயில்லாத (பெரியோர்க 
ளத) மனத்திலும்‌, பொன்‌ அம்பலத்தும்‌ - (சிதம்பரத்துக்‌) கனகசபையிலும்‌, 

11 


82 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி. 


அமர்ந்து நின்ற - மனம்பொருந்தி யெழுர்தருளியிருக்கிற, முழு கற்றை அம்‌ 
சடிலம்‌ களவீசனை - பெருந்தொகுதியாகிய அழயெ சடைமுடியையுடைய 
இருச்களாவின்‌£ மெழுந்தருளியுள்ள திருக்கருவைச்‌ சிவபெருமானை, 
முன்னி - மனத்திற்சொண்டு தியானித்து, அன்பு பழுக்க - பச்திமு திர, திரு 
தொண்டு செய்யார்கள்‌ - ௮டிமைசெய்யப்பெறாத வீணர்கள்‌, சால படர்‌ - 
யம$ூங்கரர்கள்‌, ஈரகுக்கு இழுக்க - நரகலோகத்துக்கு இழுத்துச்செல்லும்‌ 
பொருட்டு, கழுத்தில்‌ கயிறு இடும்‌ போது - கழுத்திலே பாசக்கயிற்றை மாட்‌ 
டும்போது, என்‌ செய்வர்‌ - யாதுசெய்யமாட்டுவோர்கள்‌ 2 (எ - று.) 
சிவபெருமானை வணங்க வழிபட்டவர்க்குத்தான்‌ அந்திமசாலத்தில்‌ யம 
பாதையொழிந்து கற்கதிபெறலாமேயன்றி, மற்றை வீணர்க்கு யமபாதையி 
னின்றும்‌ தப்ப வழியில்லை யென்ப தாம்‌. மற்று - ௮சை, (௮௯) 


90. என்செயலாவதியா தொன்றுமில்லைமற்றியான்புரித 
னின்செயலாகநினைவளித்தாயுன்னினீக்கமற்றேன்‌ 
புன்செயலீதென்‌ றுன்செயலீதென்றும்புக்‌ தசெய்யே 
னுன்செயல்யாவுமென்றேகருவேசவுளந்தெளிந்தே. 

(இ ள்‌.) சருவேச--!--என்‌ செயல்‌ ஆவது - எனது தொழிலாயிருப்‌ 
பது, யாது ஒன்றும்‌ இல்லை - ஏதொன்‌ றுமில்லை ; யான்‌ புரிதல்‌ - யான்‌ செய்‌ 
யுர்‌ சொழிலைப்பற்றி, நின்‌ செயல்‌ ஆக - உனது செய்கையாகவே, (இருக்‌ 
இன்ற உண்மையை உணருமாறு), நினைவு அளித்தாய்‌ - எண்ணத்தை (எனக்‌ 
குதி) தந்தருளினாய்‌; (யான்‌), உன்னின்‌ - உன்னினின்றும்‌, நீக்கம்‌ அற்‌ 
ஜேன்‌ - நீங்குதலொழிந்தேன்‌ ; யாவும்‌ - எல்லாத்தொழில்களையும்‌, உன்‌ 
செயல்‌ என்றே உளம்‌ தெளிர்து - உனதுசெய்கை யென்றே மனத்தில்‌ 
செளிவுகொண்டிருத்தலால்‌, ஈது புல்‌ செயல்‌ என்றும்‌ - இது திச்செய்கை 
யென்றும்‌, ஈது £ல்‌ செயல்‌ என்றும்‌ - இது நற்செய்கை யென்‌ றம்‌, புர்தி 
செய்யேன்‌ - (மனத்தினாற்‌) கருதவும்மாட்டேன்‌ ; (எ - று.) 

ஜீவாத்மா ஸ்வாதர்த்ரியயின்‌ றிப்‌. பரமாத்மாவுக்கே அடிமையாதலையும்‌, 
உடம்பினுள்‌ உயிர்போல அந்தஜீவாத்மாவினிடத்துப்‌ பரமாத்மா அந்தராத்மா 
வாய்‌ இயக்குதலையும்‌ மோக்குமிடத்து, எனக்கென்றுசொல்ல ஒருசெயலு 
மில்லை; இப்பிரபஞ்சத்தில்‌ எல்லாம்‌ இறைவனான உனக்கே உரியன வென்று 
சொல்லத்தகும்‌ ; இவ்வாறான தத்துவவுணர்ச்சியை நீ எனக்குச்‌ கருணை 
செய்ததனால்‌, நானென்று சொல்லுமாறு உன்னினின்றும்‌ வேறுபட்டுத்‌ 
தோன்றுகின்‌ ற அகங்காரம்‌ நீங்கப்பெற்றே னாதலால்‌, பிறர்க்கு கான்‌ செய்‌ 
வதுபோலத்‌ தோன்றுகின்ற செயல்கள்யாவும்‌ உன்னுடையனவே யாதல்‌ 
பற்றி, அத்தொழிலில்‌ தோன றுன்ற ஈன்மைதிமைகளில்‌ இனி எனக்கு 
யாதொருதொடர்பு மில்லை யென்றவாறு. இதனால்‌, கவி தாம்பெற்ற தத்துவ 
வுணர்ச்சியின்‌ தன்மையை வெளியிட்டன ரென்க. £ எனக்செனச்‌ செயல்‌ 
வேறிலை யாவுமிங்கொருநின்‌, தனக்கெனத்தகும்‌ '” என்றார்‌ தாயுமானவரும்‌, 
£ நின்னின்‌ நீச்சமற்றேன்‌ ' என்றது - மீ என்னுள்‌ அந்தராத்மாவாய்‌ வரித்த 


திருக்கருவைக்கலித்துறையந்தா தி. 83 


லால்‌ மான்‌ உன்னைப்பிரியுமாறு இல்லை என்றவாறு; '£ பிறியுக்தன்மையில்லா 
வகை கலக்கின்ற பெரியோய்‌ ' என்றது காண்க. எல்லாம்‌ கடவுளின்செய 
லே யாதலால்‌, அத்தத்‌ துவவுணர்ச்சியையுடைய தாம்‌ அத்தொழில்களில்‌ குற்ற 
ஈற்றம்பேசுவது பெரியதோரபசாரமாகுமென்பார்‌ : புன்செயலீதென்‌ றும்‌ 
நன்செயலீதென்‌ றும்‌ பு*்திசெய்யேன்‌ ' என்றார்‌. 

மற்று - வினைமாற்று. செயலாவதியா த, மற்றியான்‌ - குற்றியலிகரங்கள்‌; 
இவற்றுள்‌ முந்தியது அலகுபெற்றும்‌, பிந்தியது அலகுபெரறா அம்‌ வந்தன, 

91. உளந்தெளியும்படியெப்படிவேதமுமுண்மைநிலை 
யளந்தறியாதகருவைப்பிரானம்பவள ன்ன 
வளர்தருவேணியுஞ்சம்கக்குழையுமதிமுகமுங்‌ 
களர்தருநீலமும்பா வித்‌ இடா தகயவருக்கே, 

(இ - ள்‌.) வேதமும்‌ - எல்லாவே தங்களும்‌, உண்மை நிலை இன்த அறி 
யாத - (தனது) ஸ்வரூபத்தின்‌தன்மையை ஆராய்ந்தறியப்பெறாத; கருவை 
பிரான்‌ - திருக்சறாவைச்‌ சவபெருமான இ, அம்‌ பவளம்‌ அன்ன - அழயெ 
பவழம்போன்‌ ற [சிவந்த], வளம்‌ தரு வேணியும்‌ - செழித்துள்ள சடைமுடி 
யையும்‌, சங்கம்‌ குழையும்‌ - சங்கத்‌ தினாற்செய்யப்பட்ட காதணீியையும்‌, மதி 
(முகமும்‌ - பூர்ணசர்திரன்போன்ற தஇிருமுகத்தையும்‌, களம்‌ தரு நீலமும்‌ - 
திருக்கழுத்திற்‌ பொருட்‌ திய நீலநிறத்தையும்‌, பாவித்திடாத - (மனத்தினால்‌) 
தியானிக்கப்பெறாத, சயவருக்கு - கழ்மக்கட்கு, உளம்‌ தெளியும்‌ படி - மனம்‌ 
தெளிவடையும்‌ விதம்‌, எப்படி - எவ்வாறு? (எ று.) 

சிவபிரான த அங்கங்களையெல்லாம்‌ £ன்றாசப்பாவித்து அனுபவிக்கும்‌ 
மேன்மக்களுக்கே மனம ததீதுவவுணர்ச்சியைப்பெற்றுத்‌ தெளிவடையுமே 
யன்‌ றி, மற்றைக்‌ தழ்மக்கட்கு ஒருகாலும்‌ மனந்தெளிவடையா தென்பதாம்‌, 
' வேதமும்‌ உண்மைநிலை அளச்தறியாத சருவைப்பிரான்‌ ' என்றதனால்‌, உல 
கத்துதுல்களுட்‌ நெந்த வேதத்தினாலும்‌ உண்மையறியப்பெறாத சிவபெரு 
மான்‌ தனதுசடைமுடி முதலியவற்றை அ௮ன்போடுதியானிப்பவர்கட்கு, 
இருவருளினாலேயே தனது உண்மைநிலையை அறிவிப்ப னென்பது போத 
ரும்‌. £ ௮ம்பவளமென்ன” என்றும்‌ பாடம்‌. (௯௧) 

92, கயங்கொண்டரநீரின்ம திநிழல்போலக்கலங்கிநின்‌ று 
மயங்குங்கவலைமட நெஞ்ச மேமலைமங்கைகொங்கை 
முயங்குங்கருவைப்பெருமானென்னுட்பகைமூன்‌ றும்வென்‌ று 
சயங்கொண்டிருக்கிலுனச்கொருகா லுந்தளர்‌ வில்லேயே. 


(இ - ள்‌.) கயம்‌ கொண்ட நீரில்‌ - குளத்‌ திற்பொருந்திய நீரிலே காணப்‌ 
படுகின்ற, மதி நிழல்‌ போல - சந்திரன தபிரதிபிமபம்‌ (ஒருநிலைநில்லா இ 
தளும்பு,தல்‌) போல, கலங்கி நின்று - கலச்சமடைந்து நின்று,” மயங்கும்‌ - 
மயங்குன்ற, கவலை - துன்பத்தையுடைய, மட நெஞ்சமே - அறியாமை 
யுள்ள (என து) மனமே !--மலை மங்கை கொங்கை முயங்கும்‌ - பார்வுதீதேவி 


84 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 


யினது தனங்களைத்‌ தழுவுனெற, கருவை பெருமான்‌ - திருக்கருவைச்‌ இவ 
பெருமான்‌, என்‌ உள்‌ பகை மூன்றும்‌ - எனத உட்பசைவர்ச்சமாகய (காமம்‌ 
வெகுளி மயக்கம்‌ என்னும்‌) மூன்றையும்‌, வென்று - (தனது அருளென்னுர்‌ 
தீண்டத்தா லடிச்.து வலியடக்கிச்‌) சயித்து, சயம்‌ - தானே, கொண்டு - (தனக்‌ 
குச்‌ சுவாதினமாசக்‌) கொண்டு, இருக்கின்‌ - (உன்னிடத்தில்‌) வீற்றிருப்பா 
னாயின்‌, உனக்கு, ஒரு காலும்‌ - எச்காலத்திலும்‌, தளர்வு இல்லை - தளர்ச்சி 
யுண்டாகாது ; (௭ - று.) 
காமம்‌ வெகுளி மயக்க மென்னும்‌ முக்குற்றங்களும்‌ சம்வசப்படுத்‌தியத 
னால்‌ அவற்றின்‌ கையிற்‌ சிக்குண்டுதவிக்‌ ன்ற சமதுமனத்தை ரோக்கி, (சவ 
பெருமான்‌ தனது அருளென்னும்‌ தண்டினால்‌ முப்பகைகளையும்‌ அடித்து 
ஒட்டி உன்னைத்‌ தன்வசமாக்‌க்கொண்டு தனது வெற்றி தோன்ற உன்னி 
டச்து லீற்றிறாக்கப்பெறுவாயாயின்‌, பிறகு ஒருகாலும்‌ உனக்குப்‌ பிறவித்தடு 
மாற்றமுண்டாகாமல்‌ நற்கதிபெறுவாய்‌ என்று உபதேசத்துத்‌ தேற்றிய 
வாறு. காற்றுமுதலியவற்றாற் குளத்துநீர்‌ த தம்புகின்‌ ற இயல்பையுடையதாக 
அசனுள்தொன்றுஞ்‌ சட்திரபிம்பமும்‌ சளும்புசல்போல, இருவினையினால்‌ 
ஆன்மா வருந்துவதாக அதனுள்ளிருக்கும்‌ மனமும்‌ தடுமாற்ற தென உவ 
மையால்‌ விளக்கினார்‌. காமம்‌ க்ரோதம்‌ லோபம்‌ மோஹம்‌ மதம்‌ மாத்ஸர்யம்‌ 
என்று வடநூலார்‌ உட்பகையை ஆறுஎன்‌ றுகூறவும்‌, அவை காமம்‌ வெகுளி 
மயக்கம்‌ என்னும்‌ மூன்றனுள்‌ அடங்குதல்பற்றி, இங்கு ' உட்பகைமூன்று ? 
என்றார்‌. உட்பகையாவது - மனத்தில்தங்கி அதனை ஈல்வழியிற்‌ செல்லவொட்‌ 
டாது கெடுக்கும்‌ தன்மைய த; '* காமம்‌ வெகுளி மயக்க மிவைகூன்‌ றன்‌, காமங்‌ 
கெடக்‌ கெடும்‌ பொய்‌ ”' என்றார்‌ திருவள்ளுவனாரும்‌, இனி, இச்செய்யுட்கு- 
சந்திரன்‌ தனக்கு இயற்கையில்‌ ஆட்டமொன்றும்‌ இல்லா திருந்தும்‌ நீரினுள்‌ 
தோன்றும்போது அங்கு அசைந்து தோன்றுதல்போல, சிவபெருமான்‌ 
தனக்கு விகாரமொன்றும்‌ இல்லாதிரும்தும்‌ அவிச்சையால்‌ தான்‌ ஜீவாத்மா 
வாசத்தோன்றும்போது வருந்துவதாகத்‌ தொன்றுவன்‌ ; அர்த ஜீவாத்மா 
ஸோஹம்பாவனையால்‌ அவிச்சை£ீங்கன்‌ மனந்தெளிலடைவ னெனச்‌ வாச்‌ 
லைசமாகப்‌ பொருள்கூறுவாரு முளர்‌. 
கயங்கொண்ட நீர்‌ - ஆழங்கொண்ட நீர்‌ என்று பொருளுரைப்பாருமுளர்‌, 
கயம்‌ - யானை யெனினுமாம்‌. சயம்‌--ஸ்லயம்‌. இனி, வென்று - வலியடக்கி, 
சயம்‌ [ஜயம்‌] கொண்டு - வெற்றிகொண்டு என்று உரைப்பினுமாம்‌. (௬௨) 
௨ 99. தளர்‌ வுவந்தெய்தின் விதியினை கோவர்‌ தழைக்குஞ்செல்வக்‌ 
இளர்வுவந்தெய்‌ இற்றமைத்தாம்புக ழ்வர்களை த்தபசுந 
அளவுவந்தோனுமுளரிவக்தோனுந்துஇத்‌ தநிற்பக்‌ 
களவுவந்தோன்செய்தகற்பனையி தென்‌ றுகாண்கெரே. 
(இ-ள்‌) (ஈது - (சுகதுச்சங்சட்டுச்சாரணமான) இந்த ஊழ்வினை, 
இளைத்த - தழைத்த, பசும்‌ துளவு - பசுமையான துளசிமாலையை, உவந்தோ 
னும்‌ - லிரும்பியணிந்த திறாமாலும்‌, முளரி வர்தொனும்‌ - (அதீதிருமாலின த 


திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 98 


உந்தித்‌) தாமரையில்‌ தோன்‌ றிய பிரமதேவனும்‌, துதித்து நிற்ப - தோத்திரஞ்‌ 
செய்துநிற்க, களவு உவர்தோன்‌ - இருக்களாவின்கிழலில்‌ விரும்பியெழும்த 
முளியிருக்ன்ற சிவபெருமான்‌, செய்த--,சற்பனை - சங்கற்பமேயாகும்‌," 
என்று, காண்டுலர்‌ - உண்மையறியாதவர்கள்‌,---தளர்வு வர்‌. த எய்தின்‌ . 
(தமக்கு) ஒருதளர்ச்‌சி வந்தால்‌, விதியினை மோவர்‌ - (அதற்குக்காரணமான ) 
ஊழ்வினையை வெறுப்பார்கள்‌ ; தழைக்கும்‌ செல்வம்‌ கிளர்வு வர்து எய்தின்‌ - 
மேன்மேற்பெருகுகின்ற செல்வச்சிளர்ச்சி (தமக்கு) வந்தால்‌, (அப்பொது 
மாத்திரம்‌), தமை தாம்‌ புகழ்வர்‌ - (அதற்குக்காரணம்‌ தாமேயென் று) தம்மைத்‌ 
தாமே மேம்படுச்திப்‌ பாராட்டிச்கொள்வார்கள்‌ [ஊழ்வினைப்பயனென்று சிறி 
அங்கருதார்‌ என்றபடி]; (௭ - று.) 
கடவுளின துறிச்செொசரூபமான சங்கல்பச்திற்குக்காரணமாரும்‌ வினை பாப 
மென்றும்‌, ௮ நக்சிரகளுபமான சங்கல்பத்திற்குக்‌ காரணமாகும்‌ வினை புண்ய 
மென்றும்‌ சொல்லப்படும்‌; புண்ணியத்தின்பயனா௫ச செல்வமும்‌, ! பாவசு இன்‌ 
பயனாக வறுமைமுதலியதுன்பங்களும்‌ நேர்ன்றன ; உண்மை இவ்வாறிரு 
ச்ச, இதனே அறியாத உலகத்துமனிதர்‌, தமக்குத்‌ தளர்வு ிகர்ந்தால்மாத் திரம்‌ 
அது விதியின்‌ கொடுமையால்‌ நேர்ந்த தென்று அவ்விதியை வேறுத்தலும்‌, 
செல்வவாழக்கை மோந்தபோது தமதுவிநியின்பயனாகவே அஅவும்மேர்க்த 
தென்று கருதாமல்‌ தம. திறமையால்‌ நேர்ந்ததென்று தம்மை மதித்துக்‌ 
செருக்கு சலும்‌ செய்கின்றனர்‌ என்று அவர்கள துஅறிவின்மையை எடுத்துக்‌ 
காட்டியவாறு, ': செல்வம்வந்துற்றகாலைத்‌ செய்வமுஞ்சிறிதுபேஞார்‌,.... 
வல்வினைவிளைவுமோரார்‌ மண்ணின்மேல்‌ வாழுமாந்தர்‌ '? என்றதும்‌, “ஈன்றாங்‌ 
கால்கல்லவாச்சாண்பல ரன் ராங்கா, லல்லற்படுவ செவன்‌ ? என்ட இருக்குற 
ளின்‌ விசேடவுரையில்‌, தாமே முன்செய்துகொண்டமையானும்‌ ஊட்டாது 
கழியாமையானும்‌ இரண்டும்‌ இயைக்து அனுபவிக்கற்பால ; அவற்றுள்‌ ஒன்‌ 
நற்கு இயைர்துஅனுபலித்து ஏனையதற்கு அதுசெய்யாது வருந்துதல்‌ அறி 
வன்று என்பதாம்‌? என்றதும்‌ இங்குக்‌ காணத்தக்கன. ““மெய்த்திரு வர்‌ 
அற்று லும்‌ வெந்துயர்‌ வந்துற்றாலும்‌, ஒத்திறாக்கு முள்ளத்‌ தரவோன்‌?? என்ற 
வாறு எப்போதும்‌ ஒருநிலையில்நிற்றலே உத்தமர்களின்‌ தன்மை யென்ச. 
அளவு - துளஸி: வடசொல்‌, முளரி - முவ்ளாகியதரையையுடைய 
தெனத்‌ தாமரைக்குக்‌ சாரணவிடுகுறிப்பெயர்‌. நிற்ப உவந்தோன்‌ என இயை 
யும்‌. களவு வந்தோன்‌ என்‌ அம்பிரிப்பர்‌. ஈது - செய்யுளில்‌ சுட்டு ரீண்டுவர்த ௮, 
94, காணப்பெற்றேன்கருவைப்பெருமானைக்களாகிழற்கழ்ப்‌ 
பூணப்பெற்றன்செய்யபொன்னடித்தாமரைபூணுமன்பு 
பேணப்பெற்றேனவன்‌பேரயிரங்களும்‌ 2பசப்பெற்றே 
ணைப்பெற்றென்கொடும்பா வமென்பால்வர்‌ துகண்ணு தற்கே, 
(இ-ள்‌.) (யான்‌), கருவை பெருமானை - நிருக்கராவைச சிவபெரு 
மானை, களா நிழல்‌ €ழ்‌ - இருக்களாவின்‌ நிழலிலே, காண பெற்றேன்‌ - தரி 
சிச்சப்பெற்றேன்‌ ; செய்ய - சிலந்த, பொன்‌ அடி தாமரை - (அப்மிரான து) 


80 திருக்கருவைக்கலித்துறையந்தாதி, 


அழயெ திருவடி த்தாமசைகளை, பூண பெற்றேன்‌ - (தலையின்மிது) தரிக்கப்‌ 
பெற்றேன்‌; பூணும்‌ அன்பு-(அப்பெருமானிடத்துச்‌) கொள்ளவேண்டிய அன்‌ 
பை, பேண பெற்றேன்‌ - (என்னிடம்‌) பொருர்சப்பெற்றேன்‌ ; அவன்‌ பேர்‌ 
ஆயிரங்களும்‌ - அவன து ஆயிரர்இருநாமங்களையும்‌, பேச பெற்றேன்‌ - உச்ச 
ரிக்கப்பெற்றேன்‌ ; கொடும்‌ பாலம்‌ என்பால்‌ வந்து ஈண்ணுதற்கு - கொடிய 
தீவினை என்னிடம்‌ வந்துசேர்தற்கு, காண பெற்நேன்‌ - கூச்சமடைந்கேன்‌. 
பின்னர்க்கூறிய செயல்கட்கெல்லாங்‌ காரணம்‌ வெபெருமான துதரி 
சனமே யாதலால்‌, அதனை முன்னர்‌ எடுத்துக்கூறினார்‌. (௯௪) 
95, ஈண்ணலர்முப்புரம்விற்காமன்‌றன்புரநன்னகைத் திக்‌ 
கண்ணன 2லவிச்சுடுகளவிசர்கடலினஞ்சம்‌ 
விண்ணவர்வாழவருக்‌ தியகாலையுமெய்யில்வைக்கும்‌ 
பெண்ணவளங்குவிலகாதொழிக்கதென்‌ பேதைமையே, 


(இ ள்‌.) ஈண்ணலர்‌ முப்புரம்‌ - பசைவர்களாகிய ௮சுரர்சளது மூன்று 
பட்டணங்களையும்‌, வில்‌ காமன தன்‌ புரம்‌ - கரும்புவில்லையடைய மன்மதன து 
உடம்பையும்‌, (முறையே), ஈல்‌ ஈகை தீ - நல்லிிரிப்பாயெ நெருப்பையும்‌, 
கண்‌ அனல்‌ - நெற்றிக்கண்ணின்‌ நெருப்பையும்‌, ஏவி - பிரயோகித்து, சுடு - 
சுட்ட, களவீசர்‌—, விண்ணவர்‌ வாழ - (அஞ்சிய) தேவர்கள்‌ உயிர்லாழுமாறு, 
கடலின்‌ நஞ்சம்‌ - பாற்கடலில்தோன்‌ றிய (ஆலாகல) விஷத்தை, அருந்திய 
காலையும்‌ உட்கொண்டபோ தம்‌, மெய்யில்‌ வைக்கும்‌ பெ ண்ணவள்‌ - (தமது) 
உடம்பின்‌ இடப்பாதியிற்‌ கொண்டுள்ள உமாதேவியானவள்‌, அங்கு - அவ்வி 
ட.த்தினின்றும்‌, விலகாது ஒழிந்தது - விட்டுச்செல்லாமல்‌ (அங்கேயே) தங்கி 
யிருந்தது, என்‌ பேதைமையே - என்ன மடமைக்குணமோ 2 (௭ - று.) 

ஒருவன்‌ ஈஞ்சுண்டால்‌ அதனால்‌ ஆபதீதுநேர்தல்‌ கண்கூடாகவிருக்க, 
சிவபெருமான்‌ ஈஞ்சுண்டகாலத்தில்‌ ௮ப்பிரானத திருமேனியிற்‌ செம்பாதி 
யாக இருக்கின்‌ ற உமாதேவி 4 தனக்கும்‌ ஆபத்து கேரச்கூடும்‌ ” என்று அஞ்சி 
விலகாமல்‌ அப்போதும்‌ உடன்‌ இருந்தது என்னபேதைமையோ! என்று வத்‌ 
சப்புகழ்ச்சியணி வசையால்‌, இறைவருடம்பினின்‌.று உமாதேவி எப்போதும்‌ 
பிரியாது ௨டனுறையும்‌ உறுதித்தன்மையை விளக்கியவாறு; இறைவனைச்‌ 
சார்ந்தார்க்கும்‌ ஈஞ்சு முதலியவற்றால்‌ ஈலிவுபிறவாமை இங்கு லீளங்குதல்‌ 
காண்க. முப்புரங்களை ஈகைத்தியினாலும்‌ காமன துஉடம்பைக்‌ கண்ணனலி 
னாலும்‌ சுட்ட களவீசர்‌ என்று முறையே சென்று இயைதலால்‌, ழறைநிர 
னிறைப்போநன்கோள்‌. புரம்‌ - பட்டணமும்‌, உடம்பும்‌. காலையும்‌, உம்மை - 
உயர்வுிறப்பு. (௬௫) 

90. பேதா திபேதப்பிறவிகடோறும்பிறர்‌ தின த்தேன்‌ 
மாதரவும்பெற்றுவளர்த்‌ இிளைத்தாள்கொடுமாமறலி 
தூதாளுங்கொன்‌றிளை த்தான்களவீசவித்‌ இன்பத்‌ துக்கோ 
ரரதாரநினனிருபா தாரவிந்தத்தடைவ துவ, 


திருக்கருவைக்கலித்‌ துறையந்‌ தாதி, ப 81 


(இ - ள்‌.) களவீச...! (மான்‌),--பேதம்‌ அதிபேதம்‌ பிறவிகள்‌ தோறும்‌ - 
பலவகையிலும்‌ வேறுபாட்டையுடைய பிறப்புக்களிலெல்லாம்‌, பிறந்து - பல 
தீரம்‌ பிறந்‌ துபிறர்‌ து, இளைத்தேன்‌ - சலிப்படைச்சேன்‌ ; மாதாவும்‌ - (அவ்‌ 
வப்பிறவியில்‌ எனக்குத்‌) தாயாயிறாந்சவளும்‌, பெற்று வளர்த்து இளைத்‌ 
தாள்‌ - பெற்றுப்பெற்று வவர்த்துவளர்தீது மெலிந்தாள்‌; மா கொடு மறலி 
தூது ஆளும்‌ - மிக்ககொடிய யமனது தூசனாயெ இங்கரனும்‌, கொன்று 
இளைத்தான்‌ - (பிறவிதோறும்‌ எனது) உயிரை வாங்கிவாங்கிச்‌ சலித்துப்‌ 
போனான்‌) இ துன்பத்துக்கு - இவ்வாறு ஓயாதுவருன்ற துன்பங்களை 
நீக்குதற்கு, ஒர்‌ ஆதாரம்‌ - ஒப்பற்ற துணையாவது, நின்‌ இரு பாத அரவிர்தத்து 
அடைவது - உனது இரண்டு திருவடி ச்‌ சாமரைகளித்‌ சேர்வதேயாம்‌; (எ - று.) 

சிவபெருமானது திருவடிகளை யடைவதே பிறவித்‌ துன்பங்கள்‌ நீங்க 
ஈற்சதிபெ.றுதற்கு உபாயமா மென்பது, கருத்து. யான்‌ சிவபிரான ௫ திருவடி 
யைச்‌ சேர்ச்சதனால்‌, இணி எனக்கும்‌ பிறக்கும்படி கேரா) சாயர்சட்கும்‌ 
பெற்றுவளர்க்குஞ்‌ சிரம மிரா,து ; யமதூதர்க்கும்‌ என து உயிரைவாங்குகின்‌ ற 
சிரமம்‌ ஒழியு மென்பது, இங்குப்‌ போதரும்‌, பேதாதிபேதம்‌ - பேத அதி 
பேதம்‌ எனப்‌ பிரிக்க: பேதமாவது - ஒரினத்திற்குள்‌ நிகழும்‌ வேறுபாடு) 
அதாவது - தேவசாதியாருள்‌ வித்தியாதரர்‌ யக்ர்‌ கந்தர்வர்‌ இன்னரர்‌ என்றாற்‌ 
போல்வது: இது, ஸஜாதியபேத மெனப்படும. அதிபேதமாவ து - வேறுபாடு 
'டைய இனத்திற்குள்‌ தோன்றும்‌ வேறுபாடு; அதாவது - தேவர்‌ மக்கள்‌ 
விலங்கு புள்‌ என்றாற்‌ போல்வது: இது - விறாதியபேத மெனப்படும்‌, துன்‌ 
பத்துக்கு ஒராதாரம்‌ - துன்பத்திற்கு யாரே துணையாயார்‌ ? என்றாற்‌ போல 
நின்றது. (௯௬௬) 

97. அடையும்படிக்கோரு.று திட்டாமலகலிடத்தே 
மிடையுஞ்சமயப்படுகுழிவீழ்ர்‌ துமெலிர்‌ துமன 
மிடையும்பருவத்‌ தமேய்ஞ்ஞானக்கண்டர்தெனைப்புரந்த 
கடை.யும்படைவிழியொப்பனையாண்மனக்கா தலனே, 

(இ-ள்‌.) சமயம்‌ படுகுழி வீழ்ந்து - புறச்சமயங்களாகிய படுகுழியிலே 
விழுர்து, மெலிந்து - தளர்வடைந்து, மனம்‌ இடையும்‌ பருவத்து - மனங்‌ 
கலங்குஞ்சமயத்தில்‌, அடையும்‌ படிக்கு - (சிவபிரானாகிய தன்னைச்‌) சேர்ர்து 
உய்யுமாறு, ஒர்‌ உறுதி கட்டாமல்‌ - ஒருபற்றுக்கொடுய்‌ தஇிடைக்கப்பெராமல்‌, 
அசல்‌ இடத்து - (கான்‌) விலகிப்போகக்கூடிய தருணம்‌ நேரும்போது 
எனை புரந்த கடையும்‌ படை விழி ஒப்பனையாள்‌ மனம்‌ காதலன்‌ - என்னைப்‌ 
பாதுகாத்தற்குஉரிய அராவியவேற்படைபோன்‌ ற கண்களையுடைய ஒப்பனை 
யம்மையின்‌ மனவிறுப்பத்திற்கு உரியவனாகிய சிவபெருமான்‌, மெய்‌ ஞானம்‌ 
கண்‌ தம்து - (எனக்கு) உண்மையறிவாகய கண்ணைக்‌ கொடுத்து, மிடையும்‌ - 
(அருள்கொண்டு) கெருங்கினான்‌ ; (௪ - ற.) ச மு 

யான்‌ உண்மையான சற்சமயம்‌ இதுவென்று உணராது தமொற்றங்‌ 
சொண்டு பலவகைச்சமயங்களிலும்‌ புகுந்து வெபிரானாகிய பற்றுக்கோட்‌ 


88 ப திருக்கருவைக்கலித்துறையந்தாதி. 


டைக்‌ கைவிட்டு உறுதிப்பொருள்கடையாத தடுமாறி வருர்‌.துங்சாலத்‌ இல்‌, 
காரணமின்றி யெழுக்த தனதுபெருங்கருணையினால்‌, சிவபெருமான்‌ எனக்கு 
மெய்ஞ்ஞான ச்சையளித்து என்னிடத்துச்செர்ந்தன னென்பதாம்‌. தன்னில்‌ 
அகப்பட்டார்‌ ஈடேறுதல்‌ அருமையாதல்பற்றி, பிறசமயத்தைப்‌ படுகுழி 
யென்றார்‌. உண்மையைக்சாணுதற்கு ஞானமே கருவியாகநிற்றலால்‌, அத 
னைக்‌ கண்‌ என்றல்‌, மரபு. காதலன்‌ மிடையும்‌ - செய்யுமென்முற்று ஆண்பா 
லக்கு வந்தது. (மிடைச்சான்‌' என இழர்தகாலச்சாற்‌ கூறவேண்டியவிடத்து 
நிகழ்கால எ இிர்காலங்கட்குஉரிய செய்யுமென்‌ வாய்பாட்டு முற்றாடுய * மிடை 
யும்‌? என்ற சொல்லாற்‌ கூறியது - இயல்பினால்வந்த சாலவமுவமைதியாம்‌. 
93. காதல்விளைத்துத்‌ தணேசெய்தவேளுடல்கட்டழித்த 

கோதமனத்திற்குறித்துக்கொலோகுலவெற்புதவு 

மா துமையொப்பனைபால்வண்‌ ணனேகின்வடிவிலொரு 

பா திதனக்குவடிவிருப்பாகப்பறித்ததுவே. 

(இ-ள்‌.) பால்‌ வண்ணனே - திருச்சருலச்வெபெருமானே !--கு.லம்‌ 
வெற்பு உதவும்‌ - அஷ்ட குலாசலங்களுளொன்றா யெ இமவான்‌ பெற்ற, மாது 
உமை - உமாசேவியாகிய, ஒப்பனை - ஒப்பனையம்மை,--காதல்‌ விளைத்து - 
(தன்னிடத்துச்‌ வெபிரானுக்கு) ஆசையையுண்டாக்கி,துணேசெய்த.( தனக்கு) 
உதவிசெய்த, வேள்‌ - மன்மதன து, உடல்‌ - உடம்பை, கட்டு அழித்த - 
(ரெற்றிக்கண்ணினால்‌) உருக்குலைத்ததுபற்றித்‌ (தனக்குத்‌) தோன்றிய, கொ 
தம்‌ - கோபத்தை, மனத்தில்‌ குறித்து கொல்‌ ஒ - தன்மனத்திற்‌ கொண்டு 
தானோ, நின்‌ வடிவில்‌ - உன அ திருமேனியில்‌, ஒருபா தி - ஒருபாதிபாகத்தை, 
தனக்கு வடிவு இருப்பு ஆக - தனதுஉடம்பாக அமையுமாறு, பறிதீதது - கவர்‌ 
நீதுகொண்டது 2 [ஏ இ.) 

உமாதேவி பிருங்கமுனிவரால்‌ தனக்கு நேர்ந்த அவமானத்சைப்‌ 
பொறுக்கமாட்டாமல்‌ தவஞ்செய்து சிவபிரானது திருமேனியின்‌ ஒர்பாகத்‌ 
தில்‌ இடைவிடாது தான்‌ ௨டனுழைதலைக்குறித்து, தனக்குத்‌ துணையாக 
நின்‌ று வெபிரானுக்குக்‌ காதலைவிளை த்த மன்மதனை அச்சிவபெருமான்‌ எரித்து 
அழித்த கோபத்தால்‌ அப்பிரான து திருமெனியிற்‌ பாதிபாசத்தைக்‌ கவர்ந்தன 
ளென வேறொருசாரணங்‌ கற்பித்துக்கூறியது - ஏதுத்தற்தறிப்பேற்றவணி 
யின்பாற்படும்‌. (இந்நூலாசிரியர்‌ மற்றோரிடத்தில்‌ வெபிரானது திருமேனி 
பாதியாதற்குக்‌ காரணத்தை ““ஏறுபட்டுல்‌ கல்லா லிருஞ்சிலையா லெற்றுண்டும்‌, 
மாறுகட்டமாற்றாலடியுண்டும்‌ - ஊறுபட்ட, வால தயாலோ கருவைவாணனே 
பொன்மேனி, பாதியாய்த்தேய்ந்தாய்‌ பகர்‌ ? 
கோதம்‌-ச்ரோதம்‌) வடசொல்‌, (௯௮) 

99. பறியாவினையைப்பறிச்‌ இலன்‌ மாற்றிகின்பா தமன்‌ றி 
யறியாவறிவஸித்தாண்டவனையடியேனுக்குன்னைப்‌ 
பிரியா வரமன்‌ றிவேண்டுவ இல்லைபிசசமலர்‌ 


வெறியார்களாவினிழற்ழ்நில்பெற்றமெய்ப்பொருளே. 


என்று ருணித்துக்கூ அவர்‌.) 


திருக்கருவைக்கலித்‌ துறையந்தாதி. 89 


(இ - ள்‌.) பறியா வினையை - களையப்படாத [அ பவித்தே திரவேண்‌ 
டிய] இருவினைக ளையும்‌, பறித்திலன்‌  நிர்த்தற்குஉரிய உபாயத்தை நாடாமல்‌ 
வெறுமனே இருர்சேனாக[கான்‌ஒருமுயற்சியுஞ்‌ செய்யாதிருக்கையில்‌],மா ற்றி 
(அவ்வினைகளை ) ஒழித்து, நின்‌ பாதம்‌ அன்றி - உன த திருவடி களையல்லாமல்‌, 
அறியா - (வேறொன்றையும்‌) அறியாத, அறிவு - உண்மையறிவை, அளித்து- 
(எனக்குக்‌) கொடுத்து, ஆண்டவனே - (என்னை) அடிமைகொண்டவனே ! 
பிரசம்‌ மலர்‌ - தேன்நிறைந்த மலர்களின்‌, வெறி ர்‌ - ஈறுமணம்‌ நிறைந்த, 
களாவின்‌ நிழல்‌£ழ்‌ - திராக்களாமரதீ இன்‌ நிழலிலே, நிலை: பெற்ற - நிலையாக 
எழுந்தருளியுள்ள, மெய்‌ பொருளே - எப்போதும்‌ அழியாத கடவுளே !-- 
அடியேனுக்கு - (உனது) அடியவனாகய எனக்கு, உன்னை பிறியா வரம்‌ 
அன்றி - உன்னைவிட்டு நீங்காத வரமேயல்லாமல்‌, (வேறுஒன்றும்‌), வேண்டு 
வது இல்லை - வேண்டாம்‌ ; (௭ - று.) 
உனனைப்பிரியா து நிற்கும்‌ வரமொன் றையே அடியேனுக்குத்‌ தந்தருள 
வேண்டு மென்று சவெபிரானை வேண்டியவாறு, “ பறித்தலன்மாற்றி என்று 
பாடங்கொண்டு, பறித்து - (எனதுவினைகளை) அழித்து, ௮ (ல்‌) லல்‌ மாற்றி - 
(பிறவித்‌ துன்பங்களை) ஒழித்து என்று பொருளுரைப்பாரு முளர்‌. (௯௯) 
100.. பொருள்காட்டிமாசற்றபோ தமுங்காட்டியப்போ தால்கு 

மருள்காட்டிச்சந்ததமானந்தங்காட்டியடாந்தகமங்கு 
விருள்காட்டும்‌ பூங்குழலொப்பனைபாகவிருள றுத்துத்‌ 
தெருள்காட்டி.ப்பாதமலாசூட்டவென்றலைசீர்பெற்றதே, 

(இ-ள்‌.) அடர்ந்த - கெருங்கெ, கங்குல்‌ இருள்‌ காட்டும்‌ - இரவின்‌ 
இருளை யொத்த மிகக்கறுத்துத்தோன் றுனெற, பூ குழல்‌ - பூவையணிந்த கூர்‌ 
தலையுடைய, ஒப்பனை - ஒப்பனையம்மையை, பாக - (வாம)பாகத்தி லுடைய 
வனே!-- (எனக்கு), பொருள்‌ காட்டி - உண்மைப்பொருளை ( இன்னதென்று) 
தெரிவித்து, மாசு அற்ற போதமும்‌ சாட்டி - (அப்பொருளையறிதற்குஉரிய) 
குற்றமற்ற ததீதுவஞான த்தையும்‌ உண்டாக்‌, ௮ போதம்‌ நல்கும்‌ அருள்‌ 
காட்டி - அந்த ஈல்லறிவினாலுண்டாடின்ற (உன த) விசேஷமான சருணையை 
யும்‌ (என்னிடத்துத்‌) தோற்றுவித்து, (பிறகு), சந்ததம்‌ ஆனந்தம்‌ காட்டி - 
எப்போதும்‌ (உன்னையே சிந்தித்தலாலாடிய) பரமாநந்தத்தையும்‌ உண்டாக்கி, 
இருள்‌ அறுத்து - (அவிச்சையாகிய) இருளை அடியோடுஒழித்‌.த, தெருள்‌ 
காட்டி - (மனத்தில்‌) தெளிவை யுண்டாக்கி, பாதம்‌ மலர்‌ சூட்ட - (உனது) 
திருவடித்தாமரைமலரைச்‌ சூட்டியசனால்‌, என்‌ தலை - எனது சிரசு, சீர்‌ பெற்‌ 
றது - சிறப்பை யடைந்த த; (௭ - று.) 

சிவபெருமான்‌ காரணமின்றியெழுந்த தீன்பெருங்கருணேயால்‌ உண்‌ 
மைப்பரம்பொருளையறிவித்தல்‌ முதலிய ஈல்லருட்காரியங்களை யுண்டாக்கி 
என்தலைமிது தனது திருவடிகளைப்‌ பொறித்ததனால்‌, என து தலை தான்‌ பெறு 
தற்குஉரிய ஈற்பயனைப்‌ பெற்றுச்‌ நறெப்படைந்த ஈதென்பசாம்‌,” காட்டும்‌ - 
உவமவுருபு. ்‌ (௪௦0) 

திருக்கருவைக்கலித்துறையந்தாதி முற்றிற்று, 


'திரக்கருலவக்கலித்துறைரந்திதி 
செய்யுள்முதற்குறிப்பகராதி, 


செய்யுள்‌, பக்கம்‌, 


'அஞ்செழுச்சோத...31 
அடியேனினைவுக்‌ ,.,80 


அடைச்லெ ட 4] 
அடையும்படிக்‌ ...87 
அருமறையோதி ...20 
அருவிப்புனலிற்‌ ...18 
அல்லும்பசல்‌ ...17 
அழுக்கற்ற 91 
அளியுமளி ப 
ஆரியன்‌ ந 
இடங்கொண்ட ... 6 
இருச்கும்புசாண ...27 
இல்லாமை துன்ப ப்‌ 
இழியும்பிறவிப்‌ ...74 
இறையவனே ம்‌, 
உணங்குர்‌ .91 
உச்திப்புயங்கத்‌ ...40 
உருலாயுறாவி ஆ 
உலசச்திவள்ள ..7] 
ட்டி ம்‌ 
உளர்தெளியும்‌ 99 
உள்ளக்கமலத்‌ 11 
உன்சருத்தே ,,,7] 
என்செயலாலதி ,..82 
ஏதீதியமூவர்‌ 48 
சடல்விட . 06 
கண்கொண்டு 19 
சீண்டேன்‌ , 28 
சயங்சொண்ட 8 
கருத்துறு ol 
சழைசொண்ட ...69 
சாணப்பெற்றேன்‌ ...85 
சாதல்விளைத்துச்‌ .,.89 
ச(்ரணனே வம்‌ 


லி 
லவ்வா 


சேய்யுள்‌. பக்கம்‌, 


கைவிட்டுக்‌ வடு 
கொடியாடும்‌ 0 
கொடுற்சால Od 
சொண்டாளப்‌  ...99 
கொழுர்தும்பை ..28 
கொறறச்சவிசை ... 04 
கோலமெடுத்துப்‌ .. 49 
சங்க ச்குழையனை அமி 
ச திரான 10 
சந்தித்‌ தருக 11 
சீரணி .. 5 
சடர்சின்ற 00 
செய்யன்சரீய ன. 
செல்வச்செருச்சர்‌ ,..41 
தீசனம்படுத்தி ...81 
தீளாவுவர்‌ 4 
தாளாலுதை .19 
திருவும்‌ ஞி 
திட்டும்‌ கை, 
திவினைசெய்து ...79 
திணைக்சொல பட 
தூயபங்சேருகன்‌ ...79 
சேசெனகச்‌ 4 
நண்ணலர்‌ 06 
6ல்சாசொழியினு ..58 
நாயினுந்திய டர, 
ராற்றடந்தோ ௮7 
நின்றாள்வழுத்த ...89 
நீளமடுத்த 00 
படியிற்பிற்து ...52 
பரச திக்சே வலி! 
பரஞ்சுடர்‌ யி? 
பலககடல்‌ ச 


பறியாவினையை ...88 


சேய்யுள்‌, பக்கம்‌. 


பாடுவதுன விரி 
பாதாரவிர்சமுஞ்‌ 28 
பாரிடஞ்குழ்ல ...09 
பால்வண்ணஞ்‌ 0 
புகுவதிமூப்பு 14 
புண்ணிய ஒல 
பரீந்தரன்‌ A 
புல்லியர்‌ தய 90 
பூண்டலராவும்‌ ... 9 


பூசசணத்தொடு ...42 
பெருங்காலெறிய ...9 
பெற்றேஜெருவர்‌...96 
பேசாதிபேசப்‌ ...80 
பொருள்சாட்டி 80 
பொறியும்புலனுக்‌ .,48 
போற்றிப்பணியு ...09 


மனப்பகை ட, 
மன்றிடத்தே 0 
மாமலரன்றிச்‌ கம்‌ 
மின்சொண்ட ...08 
முகலிங்கன்‌ 10 
முத்திச்சொரு , ...76 
மெலிவிக்கு 1 
வண்ணங்கரிய ...01 
வழுத்‌ திதீல்‌ mY 
வாழ்த்திட el 
வாழ்விப்பர்‌ பாலி 
வானவரிர்திர A 
விடத்தக்க ன: 
விண்ணிடு பணர்‌ 
வேண்டிய 1 
வேதியனே வம்‌ 
வையக்தொறுற்‌ .. 1] 


